பிஸ்மில்லா ஹீ . 


4568 . 


வீதாராம தபோவன் 

வாசக சாலை 


அஹ்காமுல் 
முஸ்லிமீன் ஹனபீ . 


மதராஸ் திருவல்லிக்கேணி , 
மொ . அ . ஷாஹுல் ஹமீது லெப்பை 

அவர்களால் 


முக்தளறாக , ஹனபீ மதுஹபுக்கு அவசியமான 
ஹுக்முகளை சேகரித்து அறபுத் தமிழில் 

அச்சிட்டு வளங்கி வந்ததை 


தமிழ் தெரிந்த நன்பர்களுக்கென்று தமிழ் படுத்தி 


தனது 


ஷாஹுல் ஹமீதிய்யா அச்சியந்திர சாலையில் 


பதிப்பிக்கப்பட்டது . 


வீதாராம தபோவனத்து 

வாசக சாலை 


1925 


(( விலை அணா 


பா 


செய்யப்பட்டது 
T004588 
Sarasvati Mahal Library 

. Thanjavur 67 


பிஸ்மில்லா ஹிர்ரஹ்மா னிர்ரஹீம் . 


4588 


வீதாராம தபோவன 

வாசக சாலை 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் 


ஹன பி 


ய்யா . 


அவ்வல் கலிமாத் தையிபு . 
லாயிலாஹ இல்லல்லாஹு- வணக்கத்திற்குப் பாத்திரவான் 
யாருமில்லை அல்லாஹுத் தஆலாவைத் தவிர , முஹம்மதுர் றசூ 
லுல்லாஹி - முஹம்மது ஸல்லல்லாஹ - அலைஹிவசல்ல மவர்கள் 
அல்லாஹ த்தஆலாவுடைய திருத்தூதரா பிருக்கும் . 


இரண்டாங் கலிமா ஷஹாதத்து . 
அஷ்ஹது - பிசசுற வறிந்து விண்ணப்பன் செய்கிறேன , அன் 
லாஇலாஹ இல்லல்லாஹு - உண்மையாக வணக்கத்திற்கு பாத்திர 
வான் யாருமில்லை அல்லாஹுத்தஆலாவைத் தவிர , வஹ்தஹ - 
அவன் கனியவன் , லாஷரீக்கலஹ-- அவனுக்கு யாதொரு இணயு 
மில்லை , வஅஷ்ஹது - இன்னும் பிசகற வறிந்து விண்ணப்பஞ் செய் 
சிறேன் , அன்னமுஹம்மதன் - உண்மையாக முஹம்மது ஸல்லல் 
லாஹு அலை ஹிவசல்ல மாகிறவர்கள் , அப்தஹ அவனுடைய 
உரிய அடியாருமாய் , வறசூலுஹூ - அவனுடைய திருத்தா தாம் 
கருமா பிருக்கும் . 


மூன்றாங் கலிமா சம்ஜீது . 
சுப்ஹானல்லாஹி - அல்லாஹுத் தஆலாவைத் துய்காக்கிற 
தாகத் துய்தாக்கிறேன் , வல்ஹம்து லில்லாஹி - எல்லாப் புகழும் 
அல்லாஹுத்தஆலாவுக்காயிருக்கும் , வலா இலா இல்லல்லாது - 
வணக்கத்திற்குப் பாத்திரவான் யாருமில்லை அல்லாச் சத்தஆவா 
வைத் தவிர , வல்லாஹு அக்பற் - அல்லாஹுத் 

- அல்லாஹத்லா மிகவும் 


2 

அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 
பெரியவன் , வலாஹவ்ல , யாதொரு பாவத்தை விட்டுத் திரும்புதலு 

வலாக் குவ்வத்த - யாதொரு இபாதத்தின் பேரில் பிலனு 
மில்லை , இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம் -வலுப்பமாகிய 
உயர்த்தியாகிய அல்லாஹுத் தஆலாவின் உதவி கொண்டொழிய . 


யாருமில்லை 


நாலாங்கலிமாத் தவ்ஹீது . 
லாயிலாஹ இல்லல்லாஹு - வணக்கத்திற்குப் பாத்திரவான் 

அல்லாஹுத் தஆலாவைத் தவிர , வஹ் தஹு - 
அவன் தனித்தவன் , லாஷரீக்க லஹ - அவனுக்கு யாதொரு இணை 
யுமில்லை , லஹ - ல் முல்கு - அவனுக்குடைய தாயிருக்கும் இராஜாங்கம் , 
வலஹுல் ஹம்து - அவனுக்கா யிருக்கும் எல்லாப் புகழும் , யுஹ்யீ - 
மவ்த்தானவர்களை ஹயாத்தாக்குவான் , வயுமீத்து - ஹயாத்தானவர் 
களை மவ்த்தாக்குவான் , பிய திஹில் கைறு - அவன் வசமாயிருக்கும் 
நலவடங்கலும் , வஹுவ அலாக்குல்லி ஷைஇன் கதீற் - அவனாகிற 
வன் வஸ்துக்களடங்கலின் பேரிலும் மிக்கத்திராணி பெற்றவன் . 


ஐந்தாங் கலிமா றத்துல் குப்றி . 
அல்லாஹும்ம - யா அல்லா ! இன்னீ அஊது பிக்க மின் அன் 
உஷ்ரிக்க பிக்க ஷை அன் வஅனா அஃலமு - நான் அறிந்தவனாக அற 
வே உன்னைக்கொண்டு பிணை வைக்கிறதை விட்டும்உண்மையாக உன் 
னைக்கொண்டு காவல்பாடு தேடுகிறேன் வஅஸ் தக்பிறுக்க லிமாலா 
அஃலமு - நான் அறியாமல் செய்த பாவத்துக்கு உன்னிடத்தில் 
பிழைபொறுக்கத் தேடுகிறேன் . இன்னக்க அன்த்தல் அல்லாமுல் 
குயூப் - உண்மையாக நீயாகிறவன் இரகசியங்களை மிகவு மறிந்தவன் , 
துப்த்து அன்ஹ- உன்னைக்கொண்டு 

யிணைவைக்குதலென்னும் 
விறுக்கை விட்டும் தவ்பாச் செய்து மீண்டேன் . 

வத்தபாறஃத்து 
அன்குல்லி தீனின் ஸிவா தீனில்யிஸ்லாம் - தீனுல் இஸ்லாமைத் 
தவிர மற்றும் மார்க்கமடங்களை விட்டும் நீங்கி விட்டேன் . வஅஸ் 
லம்து ல அகூலு லாஇலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல் 
லாஹி - யஃனீ லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் றசூலுல் 
வாஹி என்று சொன்னவனாக இஸ்லாமாகி விட்டேன் . இதை 
அந்தியுஞ் சந்தியுமோதுகிறது குப்றை விட்டும் நீங்குவதற்கு ஸப்பா 
யிருக்கும் . 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 3 
முதலாவது பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுப்பது . 

தமீஸுள்ள ( யஃனீ ) தன்னாலே தின்னக் குடிக்க மலஞ் ஜலத் 
துக் கிருந்தால் தன்னாலே துப்புரவு செய்ய விபரமறிந்த பிள்ளைகளு 

எங்கள் நயினார் முஹம்மது நபீ , மக்காவில் பிறந்து அவ்விடத் 
தில் கல்குகளளவில் நபியாகவும் றசூலாகவு மனுப்பப்பட்டு மதீனத் 
துக்கு ஹிஜ்றுப்போய் அவ்விடத்தில் வபாத்தாகி யடக்கப்பட்டார் 
கள் . அவர்கள் சிவப்பைக் கொண்டு கலக்கப்பட்ட வெண்மையான 
வர்கள் . மனிதர்களுக்கெல்லாம் படை சோலத்தாலும் , நடத்தையா 
லும் , குணத்தாலும் நிறப்பமானவர்கள் , வமிசம் குறைஷியானவர்கள். 
அவர்கள் தாயார் பேர் ஆமினா உம்மா தகப்பனார் பேர் அப்துல்லா 
பாட்டனார்பேர் அப்துல் முத்தலிபு பூட்டனார் பேர் ஹாஷிம் முப் 
பாட்டனார் பேர் அப்துல் முனாப் என்று படித்துக் கொடுக்க வேண் 
இம் .. 


பிள்ளைகள் மீது தாய் தந்தைகளுக்கு வாஜிபாகுங் 

கருமங்கள் . 
பிள்ளைகளுக்கு சிறுவயதிலேயே குறு ஆன் ஷரீபு , ஈமான் , இஸ் 
வரம் முதலிய தீனுடைய இல்முகளைக் கற்பிக்கிறதும் தொழுகை , 
நோன்பு முதலிய இபாதத்துகளைக் கொண்டேவுகிறதும் தாய் தகப் 
பன் முதலிய சவாட்சணைக்காரர்கள் பேரில் வாஜிபாயிருக்கும் . 


ல்மை படிக்கிறது ஆண் பெண் அடங்கல் பேரிலும் 

விதியாகிறது . 
அல்லாஹுத் தஆலா குறு ஆன் ஷரீபில் திருவுளம் பற்றி 
னான் : - வயறுபஉல்லாஹல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன 
ஊத்தல் இல்ம தறஜாத்தின் - ( யஃனீ ) " உங்களில் ஈமான் கொண் 
டார்களே அவர்களுடைய தறஜாவை நான் உயர்த்தியாக்கி வைப் 
பேன் இன்னும் அந்த முஃமினான ஜனங்களில் இல்மைக் கொடுக்கப் 
பட்டுதே அவர்களுடைய தறஜாவை மிகவு முயர்த்தியாக்கி வைப் 
பேன் என்று 


ஹ தீது . 
இல்மைப் படிக்கிறது முஸ்லிமான ஆண் பெண் அடங்கலின் 
பேரிலுங் கடமையாயிருக்கும் . ( எஃனீ ) ஒரு மனிதன் ஆக்கில் பாலி 
காய் விட்டால் அவனுக்கு முக்கியமாகிய பிக்ஹுடைய இல்மை 


4 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


படிக்கிறதும் , தொழுகைக்குப் போதுமான மட்டிலும் குறு ஆனைப் 
படிக்கிறதும் பறுலா யிருக்கும் . 

இன்னுமொருவன் இல்மைப் படிக்க நாடி காலில் மிதியடி போடு 
வானாயின் அவன் காலடி யெடுத்து வைப்பதற்கு முன் அல்லாஹுத் 
தஆலா அவன் முன் செய்த பாவங்களடங்கலையும் பொறுப்பான். 
இன்னும் அல்லாஹுத் தஆலா குறு அன் ஷரியில் திருவுளம் பற்றி 
நான் . 

அதாவக - பஸ்அலு அஹ்லஸ்ஸிக்ரி இன்குத்தும் லாத்தல் 
லமுன் - ( பஃனீ ) " ஐ மனிதர்களே ! நீங்கள் அறியாதவர்களாயிருப் 
பிர்களாகில் அறிந்தவர்களிடத்தில் படித்துக் கொள்ளுங்கள் என்று 
ஆகையால் , இதனால் அறியாதவர்கள் அறிந்தவர்களிடம் கேட்டுப் 
படிப்பது வாஜிபென்று அறியலாயிற்று . 


தீனுடைய இல்முகள் மூன்று வகைப்படும் . 
இவ்முகள் அநேகமுண்டு அதில் முக்கியமாய் கற்றுக் கொள்ள 
வேண்டியவை தீனுடைய இல்மா யிருக்கும் . அகையால் , அதில் மூன்று 
வகையுண்டு . முதலாவது: - பிக்ஹ டைய இல்மு அதாவது எவ 
வின்னது , விலகலின்னது , பறுலின்னது , வாஜியின்னது , ஹலாவின் 
னது , ஹமுமின்னதென்று விளங்கியறிகிற தாயிருக்கும் . இரண்டா 
வது; - குறுஆன் ஷரீபுடைய மன்னா அதன் தப்காறுடைய பயானை 
பறிகிறதா பிருக்கும். மூன்றாவது ;-- நபி ஸல்லல்லாஹு அலைஹிவ 
லல்ல மவர்களுடைய ஹத்து ஷரீபுகளை யறிகிறதாயிருக்கும் . மவ் 
லானா ஜாமீஜலாலுத்தீன் றஹம் ஹல்லா சொல்கிறார்கள் ; இந்த 
மூன்று இல்மையு மறிந்தவர்கள் தீனுடைய உலமாக்களா யிருக்கும் 
என் . 


ஷஹடைய ஹுக்முகளில் ஆகுமானவைகள் ஐந்து . 
முதலாவது ;-பறுலு , அதாவது குறு ஆன் ஹதீது 

ஹதீது பிவைக 
ளின் அத்தரக்ஷியால் ஏவல் தரிபட்ட செய்கை அதைச் செய்தால் 
ஸவாபு கிடைக்கும் . உஸ்றன்றி விட்டால் பெரும்பாவம் , அதிக 
வேதனை கொடுக்கப்படும் . எல்லா இமாம்களும் ஒத்துமையான 
அல்லத் தட்டினவன் காபிறாவான் , களது 

பில்லாவி 
மின்வா. 

இரண்டாவது ;-வாஜிபு . அதாவது பல அருத்தங் கொள் 
ளும்படியான அத்தாக்ஷியால் ஏவல் தரிபட்ட செய்கை , அதைச் 
செய்கிறதால் ஸவாபிலும் , விடுகிறதால் அதாபிலும் பதுலைப்போலா 


பறுலை 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


5 


மிருக்கும் . அதை அல்லத் கட்டினவன் காபிறாக மாட்டான் . 
கிலும் பெரும்பாவி யாவான் . 

மூன்றாவது ; -- ஸுன்னத்து , அதாவது , நபி ஸல்லல்லாஹு 
அலைஹிவசல்லமவர்கள் ஒரு விடுத்தம் இரண்டு விடுத்தம் விட்டு 
மற்ற நேரங்களெல்லாம் நடத்தி வந்த செய்கை . அதைச் செய்தால் 
ஸவாபு . உஸ்ரில்லாமல் வழமையாக விட்டால் அந்த இரண்டுக்கும் 
தனித்த அதாபு . என்னுடைய சுன்னத்தை விட்டவன் என் ஷபா 
அத்தை பெற்றுக் கொள்ள மாட்டான் . என்று ஹத்தில் வந்திருக் 


கிறது . 


32 


நான்காவது ; -முஸ்தஹப்பு அதாவது , நபி ஸல்லல்லாஹ 
அலைஹிவசல்லமவர்கள் ஒரு விடுத்தம் இரண்டு விடுத்தம் செய்து 
மற்ற நேரம் விட்டு வந்த செய்கை . அதைச் செய்தால் தவாயுண்டு 
விட்டால் அதாபில்லை . 

ஐந்தாவது ;-முபாஹு . அதாவது , செய்கிறதும் விடுத்து 
தும் சம்மதங் கொடுக்கப்பட்ட செய்கை , அதைச் செய்தால் ஸவாபு 
மில்லைவிட்டால் அகாபு மில்லை . 


ஷாஹுடைய ஹக்முகளில் ஆகாதவை மூன்று 

முதலாவது ; - ஹறாம் . அதாவது , பலவந்த மாகிய பல அர் 
த்தங் கொள்ளாத அத்தாக்ஷியால் விலக்குவதும் கொஞ்சமேனும் 
ஆகும் என்கிற பத்தாக்ஷி அதில் நின்றிடாமல் பிருக்குமே , அப்படிக் 
கொற்ற செய்கை . அதைச் செய்தால் பெரிய அதாபும் விட்டால் 
ஸவாபும் கிடைக்கும் . எல்லா இமாம்களும் ஹறாமென்கிறதில் ஒத் 
துமையானதை ஆகுமென்று சொன்னவன் காபிறாகி விடுவான் ., 
ஊதுபில்லாஹி மின்ஹா. 

இரண்டாவது ; - மக்றூஹ் அதாவது , வேறொரு தலீல் ஆகு 
மென்கிறது தரிபட்டிருக்கிற துடன் விலக்கென்பது பலவந்தமான 
அத்தாக்ஷியால் தரிப்பட்ட செய்கை . அதைச் செய்தால் வேதனையும் 
விட்டால் ஸவாபுங் கிடைக்கும் , ஆகுமென்று சொன்னால் காபிராகான் 
ஆனால் , மக்னீஹி லிரண்டு வகையுண்டு . அதாவது , மக்மாஹுத் 
தஹ்ரீமென்றும் , மக்றுஹுத் தன்ணீஹென்றுஞ் சொல்லப்படும் மக் 
மஹத்தஹ்ரீமாகிறது . மறாமுக்குச் சமீபமானது மக்றா ஹத் 
தன்ஸீஹானது ; ஹலாலுக்குச் சமீபமானது . 


6 

அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 
மூன்றாவது ; - முப்லிது . அதாவது ; செய்த அமலை முறிக் 
கும்படியான செய்கை . அந்த முப்ஸிதான செய்கையை மனமுரண் 
டாகச் செய்தால் வேதனை , மறதியாகச் செய்தால் வேதனையில்லை . 

பறுலு இரண்டு வகைப்படும் . 
முதலாவது ; -பறுலு ஐன் , அதாவது அல்லாவைக் கொண்டு 
ஈமான் கொள்வது , தொழுகை, ஸ்காத்து , நோன்பு , ஹஜ்ஜுயிவை 
களைப்போல் ஒவ்வொருவ படங்கலின் பேரிலும் தனித்தனியே விதிக் 
கும் , ஒருவர் செய்கிறதைக் கொண்டு மற்றவர்களை விட்டும் விழமாட் 
டாது . 

இரண்டாவது ; -- பறுலுக் கிபாயா . அதாவது மய்பித்துத் 
தொழுகை, குறு ஆனை ஹிப்லு செய்கிறது போல் மொத்தமாக எல் 
லார் பேரிலும் விதிக்கும் . சிலர் செய்தால் எல்லாரை விட்டும் விழுந் 
துபோம் . ஒருவருஞ் செய்யாவிட்டால் எல்லாரும் பாவியாவார்கள் . 
இனி பறுலு ஐனாகிறது , பறுலுக் கிபாயாவைக் காண எற்றம் . பறுலு 
கிபாயாவோ வாஜிபைக்காண ஏற்றம் . வாஜிபோ சுன்னத்து முஅக்க 
காவைக்கான ஏற்றம் . 

தீனுடைய பயானைப்பற்றிப் பேசுவது . 
அல்லாஹுத்தஆலா குறுஆன் ஷரீபில் திருவுளம் பற்றினான் 
இன்னத்தீன இன்த்தல்லாஹில் இஸ்லாம் .-- திட்டமாக தீனென் 
பது இஸ்லாமென்னும் வழிப்பாடா யிருக்கும் என்று , ஆனால் 
தீனெனுஞ் சொல்லுக்கு முப்பொருளுண்டு ( முதலாவது ; ) வழிப் 
பாடு ( இரண்டாவது ; ) வழக்கம் ( மூன்றாவது , ) கூலி , ஆக முப்பொரு 
ளையும் பொதிந்தது தான் தீனென்னும் மார்க்கமாயின தாம் இன்னும் 
இன்னல்லாவஸ்த்தபா லக்குமுத்தீன பலாத்தமுத்தன்ன இல்லா 
வஅன்த்தும் முஸ்லிமூன் ,--- திட்டமாக அல்லாஹுத்தஆலா உங்க 
ளுக்கு தீனுல் இஸ்லாமைத் தெரிந்து தந்தான் . ஆன தால் , முஸ்லி 
மானவர்களல்லா திருக்கிறஹாலில் மரணிக்கவேண்டாம் " என்று 
ஆகையால் , அல்லாஹுத் தஆலா நம் அனைவர்கள் பேரிலும்கிருபை 
யென்னும் நஹ்மத்தைப் பொருந்தி தீனுல் இஸ்லாமென்னும் செவ் 
வொத்த மார்க்கத்தின் பேரில் தரிபடுத்தி நல்லுதவி புரிவானாகவும் , 

தீனென்னும் எடுப்புக்கு தூண்கள் நான்கு . 
தீனெனு மெடுப்புக்கு நான்கு றுக்னுகளெனும் தூண்களுண்டு . 
முதலாவது ; -ஈமானென்னும் 

உண்மை கொள்ளுதல் , இரண்டா 


வீதாராம தபோவன 

வாசக சாலை . 
அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 7 
வது , - வழிப்பாடென்னும் இஸ்லாம் . மூன்றாவது ;-ஓர்மைப் படுத்து 
தலென்னும் தவ்ஹீது , நான்காவது ;-அல்லாஹுத் தஆலாவை யறி 
யுதலென்னும் மஃரிபா இந்த நாலுங் கூடித்தான் தீனென்றாயின ஆ 
கையால் , யாராகிலு மொருவன் இந்த நாலிலொன்றைப் பேதலிக்கின் 
அவனுடைய தீன் பேதகமாய் விடும் . 


பாபுன் பீபயானுல் ஈமான் , 
ஈமானுடைய பயானைப்பேசும் பாடம் ஈமானாகிறது , தஸ்தீகுன் 
பில்கல்பி வஇக்றாமன் பில்லிஸான் “ அல்லாஹுத் தஆலாவையும் 
அவனுடைய றசூலையும் பிருதயத்தால் உண்மை கொள்கிறதும் , அப் 
பிரகாசம் நாவால்விண்ணப்பஞ் செய்கிறதுமாயிருக்கும் ஈமானுடைய 
சியத்தாகிறது முஜ்மலெனும் விவரிக்கப்படாத ஈமானென்றும் , முப 
ஸ்ஸலெனும் விவரிக்கப்பட்ட ஈமானென்று மிரண்டுவகைப்படும் . 


மலக்கு 


முஜ்மலாகிய விவரிக்கப்படாத ஈமானாகிறது . 
லாயிலாஹ யில்லல்லாஹு முஹம்மதுர் றசூலுல்லாஹி 
எஃனீ வணக்கத்திற்குப் பாத்திரவான் யாருமில்லை அல்லாஹுத் 
தஆலாவைத் தவிர முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹிவசல்ல மாகி 
றவர்கள் அல்லாஹுத் தஆலாவுடைய திருத்தூ தராயிருக்கு மென்ப 
தாம் . 

முபஷ்வலாகிய விவரிக்கப்பட்ட ஈடானாகிறது . 

ஆமன் த்துபில்லாஹி - அல்லாஹுத் தஆலாவைக்கொண்டு 
ஈமான் கொண்டேன் , வமலாயிக்கத்திஹி - அவனுடைய 
களைக்கொண்டு மீமான் கொண்டேன் , வக்குத்பிஹி - அவனுடைய 
வேதங்களைக்கொண்டு மீமான் கொண்டேன் , வறுசுலிஹி 
அவனு 
டைய நபிமார் றசூல்மா படங்கலைக்கொண்டு மீமான் கொண்டேன், 
வல்யவ்மில் ஆகிரி - ஒடுக்கத்து நாளக்கொண்டு மீமான் கொண்டேன் , 
வல்கத்ரி கைரிஹிவஷர்ரிஹி மினல்லாஹித் தஆலா - அல்லாஹுத் 
தஆலாவில் நின்றும் நலவாகிய கட்டளைகள் தீங்காகிய கட்டளைகளடங் 
கலைக்கொண்டும் ஈமான் கொண்டேன் என்பதாம் . இக்கலிமாக்களிற் 
சொல்லப்பட்டிருக்கிற ஆறு காரியங்களும் ஈமானுடைய ஷறுத்துகளா 
(பிருக்கும் . 

ஈமானில் முந்தின ஷறுத்து . 
ஈமானில் முந்தினாஷறுத்தாகிறது . அல்லாஹுத் தஆலா 
வைக்கொண்டு ஈமான் கெள்கிறது . அதில் அல்லாஹுத்தஆலா 
வக்கு ( வாஜிபாவாகிய ) தரிபாடாகிய , பாத்துகள் இருப்பதையும் 
அதற்கு மாற்றமாகிய முஸ்தஹீலத்தான பாத்துகள் இருப 


8 அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 
தையும் இந்த இருவகை வலிபாத்துக்களையும் தவிர ஜாயிஸான விபாத் 
துகளையும் அறிந்து ஈமான் 

கொள்கிறது . 


அல்லாஹுத் தஆலாவுக்கு வாஜிபாகிய 

ஸிபாத்து இருபதுக்கும் விபரம் , 
அல்லாஹுத் தஆலா ஒருவன் . அவனுடைய உள்ளமைகளி 
லும் , வர்ணிப்புகளிலும் , திருநாமங்களிலும் , செயல்களிலும் இணை 
துணை பில்லையென்றும் அவனுக்குத் தரிபாடான விபாத்துக ளிரு 

அவையாவன : - உஜூதன் - உள்ளமை , கதீமுன் - பூர்வீகம் 
பகா - என்றைக்குந் தரிபாடு , முகாலபத்துன் லில்ஹவாதிஸி 
புதியதுகளுக்கு ஒவ்வா வண்ணமா பிருக்கிறது . கியாமுஹ 
பினப்ஸிஹி - அவன் தன்னைக்கொண்டு நிலைப்பாடாயிருக்கிறது . வஹ் 
தானிய்யத்து அவன் 

ஒருவவினன்கிறது . ஹயாத்து - ஜீவன் 
இல்மு - அறிவு , இறாதத்து - நாட்டம் குற்றத்து - தத்துவம் , ஸம்வு - 
கேள்வி , பஸறு - பார்வை , கலாம் - பேச்சு , ஹையுன் - உடலன்றியே 
ஜீவனுடையான் , ஆலிமுன் - கல்பன்றியே அறிவுடையான் , முரீதன் 
நப்ஸன்றியே நாட்டமுடையான் , காதிறன் - ஆதாரமன்றியே தத்துவ 
முடையான் , ஸமீஉன் - காதன்றியே கேள்வியுடையான் ,பஸீவன் - கண் 
ணன்றியேபார்வையுடையான் ,முதக்கல்லிமுன் - நாவன்றியே பேச்சுடை 
யான் , ஆக வபாத்துகள் இவ்விருபதுமா யிருக்கும் . 


வாஜிபுக்கு மாற்றமாகிய முஸ்தஸீலத்தான 

ஸிபாத்துகள் இருபதுக்கும் விபரம் 
இந்த முஸ்தவல்லத்தான லிபாத்துகளவனுக்கு அறவே கிடை 
யாது அவையாவன : - அதமுன் இல்லாமை , ஹ தாஸ் ன் 
பாது , பனா - அழிவு , முமா தலத் தன்லில் ஹவாதிஸி 

புதிதான 
படைப்புகளுக்கு ஒப்பாகிறது . அல்இஹ் தியாஜ இலாமுஹில்லின் 
அவ்முகஸ்ஸிஸின் - யாதொரு தானத்தளவில் அல்லது முகஸ்வி 
ஸளவில் 

ஹாஜத்தாகிறது . அல்லத்த அத்து - தாத்திலும் , விபாத் 
திலும் , அப்அவிலும் எண்ண முண்டாயிருக்கிறது . அஜ்ஸன் 
ஏலாமை , இக்றாஹுன் - நாடாமலிருக்கிறது , ஜஹ்லுன் - அறி 
யாமை , மவ்த்தன் - சாவு , ஸமமுன் - செவிடு , அமா - குருடு, 
பக்கமுன் - ஊமை , கவ்னுஹு ஆஜிஸன் - ஏலாதவனாயிருக்கிறது , 
மக்றுஹன் - நாடாகவனாயிருக்கிறது . ஜாஹிலன் - 

ஜாஹிலன் - அறியாதவனாயி 
ருக்கிறது . மையித்தன் - மவ்த்தானவனுயிருக்கிறது , 
முன் - செவிடனுயிருக்கிறது , அஃமா - குருடனாயிருக்கிறது , 


அஸம் 


அப் 


தாராம் தபோவன் 


ஆஸி 


அஹ்க்காமுல்முஸ்லிமீன் ஹனபீய்யா . 9 
கம ஊமையனாயிருக்கிறது , ஆக இந்த இருபதி லொன்றையாவது அவ 
னுக்கு உண்டெனச் 

சொன்னால் காபினாவான் . நஊதுபில்லாஹி 
மின்ஹா - 

ஜாயிலான ஸிபாத்துகள் . 
முன் சொன்ன இருவகை விபாத்துகளையும் தவிர மற்ற விபாத் 
துகளாவது , ஜாபிஸான வபாத்தாயிருக்கும் . இஃது அவனுக்கு 
உண்டாயிருக்குதலு மில்லாதிருக்குதலும் ஆமாயிருக்கும் . அதாவது , 
பிஃகுல்லி மும்கினின் அவ்த்தற்குஹு - இடம் பாடான தடங்கலை 
யுஞ் செய்கிறது , அல்லது விடுகிறது . அவையாவது , கஸ்ஸவாபிலில் 
முதீஇ - வழிப்பட்டவனுக்கு ஸவாபு கொடுக்கிறது , வல்யகாபி லில் 

- மாறு செய்தவனை வேதனை செய்கிறது , வறுஃயத்தில் கல் 
கிலஹூ அஸ்ஸவஜல்ல பில் ஆகிறத்தி - ஆகிறத்திலவனை கல்குகள் 
காண்கிறது , வல்இஸ்ஆதி - சீதேவியாக்கிறது. வல்இஷ்காயி 
மூதேவியாக்கிறது , வல் இஃதாயி - கொடுக்கிறது , வல்ஹித் 
மானி - கொடுக்காமலிருக்கிறது , இவைகளைப்போலாம் , ஆனபோ 
தே , இவைகளிலொன்றையாவது அல்லாஹுத்தஆலா செய்வது அல் 

விடுவது அவனுக்கு வாஜிபாகாது . இன்னுமவனுக்கு மாதா , 
பிதா, மனைவி , மக்கள் சுற்றமில்லையென்றும் , ஊண் , குடிப்பு , உறக் 
கம் , மறதி , அழுகை , சிரிப்பு , நசல் , சுவாத்தியம் , பலநிறம் , பலகு 
ணம் , நிகளம் , அகலம் , கட்டை , நெட்டை , ஆண் , பெண் , இவைபோ 
லுள்ள மட்டுதிட்டங்கள் அடங்கலைவிட்டும் தூய்மையானவ னென்ற 
றிந்து ஈமான் கொள்கிறது . 
ஜாயிலான ஸிபாத்துகளில் ஷாபியீ மத்ஹபுக்கும் 

ஹனபீ மத்ஹபுக்குமுள்ள கிலாபுகள் . 
ஜாயிஸாகிய வரியத்தில் அஷ்அரிய்யா வெனும் ஷாபியம் 

மத்ஹ 
பையுடையவர்களுக்கும், மாத்துரீதிய்யா வென்னும் ஹனபீ மத்ஹ 
பையுடையவர்களுக்கும் கிலாபுண்டாயிருக்கிறது . அதன் விவரமா 
வது ; ஹனபீ மத்ஹபின்படி ஹயாத்து , இல்மு , இறகத்து , குக் 
உத்து , ஸம்உ , பஸறுன் , கலாமு இந்த மஆனிய்யான எழு வயாத்து 
களுடன் தக்வின் என்னும் வலியத்தையுஞ் சேர்த்து எட்டு வலிபத்து 
களும் வாஜிபாயிருக்கும் . தக்வினாகிறது இல்லாத வஸ்துவை யில் 
லாமையில் நின்றும் உண்டென்கிறத்தளவில் வெளிப்படுத்தி வைக்குத 
வெனும் உண்டாக்கிவைக்குதல் , அழிக்குதல் , படைக்குதல் , குறத் 
காக்குதல் ஹயாத்தாக்குதல் , மவ்தாக்குதல் , இரணங்கொடுக்குதல் , 
நேர்வழி காட்டுதல் , வழிகேடாக்குதல் இதுபோலொத்த செயலோ 
இங்கூடிய விபத்துகளடங்கலும் தச்வின் என்னும் விபத்தளவில் 
மீளுகிறதாம் . ஷாபியீமத்ஹபின் படி செயலோடுங்கூடிய விபத்துக 

2 


10 அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 
ளெல்லாம் குற்றத்தென்னும் விபத்தளவில் மீளுகிறதாயிருக்கும் . 
ஆனதால் , தச்வின் என்னும் விபத்து வாஜிபில்லை . ஆனபோலே 
செயல்களை வெளியாக்குதலும் வெளியாக்காதிருக்குதலும் இரண்டு 
மத்ஹபின் படிக்கும் ஜாயிஸாம் . கிலாபாகிறதெல்லாம் தக்வினெ 
னும் ஒரு விபத்துண்டென்றும் , அதளவிற்றான் செயல்களெல்லாம் 
மீளுகிறதென்றும் , தக்வீனெனும் வலிபத்தில்லையென்றும் , குத்றத் 
தெனும் விபத்தளவிற்றான் செயல்களெல்லாம் மீளுகிறதென்றும் 
விபரிக்கிறதிலாயிருக்கும் . 

ஈமானுடைய இரண்டாவது ஷறுத்து . 
ஈமானுடைய இரண்டாவது ஷறுத்தாவது :-- மலாயிக்கத்துகளைக் 
கொண்டு ஈமான் கொள்ளுகிறது . மலாயிக்கத்துகளடங்கலும் அல்லா 
ஹுத் தஆலாவுடைய அடியார்கள் , அவர்கள் ஒளிவினால் படைக்கப் 
பட்டவர்கள் ; அல்லாஹுத்தஆலாவுடைய ஏவலுக்கு மாறு செய்யார் 
கள் , அவன் ஏவப்பட்டதைச் செய்வார்கள் , அவர்களுடைய சுபாவம் 
வழிபாடாயிருக்கும் , அவர்கள் ஆணுமில்லைப் பெண்ணுமில்லை , 
பேடியுமில்லை இன்னுமவர்களுக்கு தீன் , குடிப்பு , மாதா , பிதா , 
மனைவி , மக்கள் , யாதொன்றுங் கிடையாது . அவர்களுக்குச் சிறகுக 
ளுண்டு பற்பல கோலங்கொண்டும் கோலங்கொள்ளுவதின் பேரிலும் 
திராணி பெற்றவர்கள் மிகுந்து அவர்களிருக்குத் தானமாகிறது வான 
மாகயிருக்கும் . சிலர் பூமியிலுமிருப்பார்கள் . அல்லாஹுத் தஆலா 
வைத் தொட்டும் விசளமறிவிக்கு வதிலுண்மைச் சொல்பவர்கள் அவ 
ர்களுடைய ஆவம் , ஜின்னு , மனு மற்று மாலமடங்கலைக் காணவும் 
நிரம்ப மிகுதமாயிருக்கும் . அவர்களுடைய வலுப்பத்தையு மெண் 
ணிக்கையையும் அல்லாஹுத்தஆலாவே யொழிய யாருமறியார்கள் 
அகிலும் , அவர்களில் நாம் எட்டுப்பேர்களை விவரமாயறிவது வாஜி 
பாம் , ஒன்றாவது ; நபிமார்களளவில் வஹீகொண்டு சாட்டப்பட்ட 
( ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ) இரண்டாவது , மழைகள் , கடல்கள் , ஆறு 
கள் , இரணங்கள் அளக்கிறது கொண்டும் கெர்ப்பங்களிலே பிள்ளைகள் 
சூறத்தாக்குகிறது கொண்டும் சாட்டப்பட்ட ( மீக்காயில் அலைஹிஸ்ஸ 
லாம் ) மூன்றாவது ; லவ்ஹுல் மஹ்பூலைக்கொண்டும் ஸூறூதுவது 
கொண்டும் சாட்டப்பட்ட ( இஸ்றாபில் அலைஹிஸ்ஸலாம் ) நாலாவது ; 
கல்குகளுடைய அஹ பகளைக் கைப்பற்றுவது கொண்டு சாட்டப் 
பட்ட (இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் ) ஐந்தாவது ; சுவர்க்கத்திற்கு 
அதிபதியாகிய ( றிலுவான் அலைஹிஸ்ஸலாம் ) ஆறாவது ; நரகத்திற்கு 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 
அதிபதியாகிய ( மாலிக்கு அலைஹிஸ்ஸலாம் ) ஏழாவது எட்டாவது ; 
அடியார்களில் நின்று முண்டாகும் சொல்செயல் நிர்ணயங்களை ஹிப்னு 
செய்துக்கொள்ளு மென்னத்தக்க ( ற கபு , அத்து ) என்று ஒவ்வொருவ 
சடங்கலுக்கும் பெயர் சொல்லப்பட்ட இரண்டு மலக்குகள் இன்னும் 
அறுஷை சுமந்தவர்கள் சூழ்ந்தவர்கள் மற்றும் மலாயிக்கத் துகளடம் 
கலைக் கொண்டும் ஈமான் கொள்கிறது . 

ஈமானுடைய மூன்றாவது ஷறுத்து . 
ஏமானுடைய மூன்றாவது ஷறுத்தாவது : - வேதங்களைக்கொண்டு 
ஈமான் கொள்கிறது . வேதங்கள் ஸஹ்புகளடங்கலும் அல்லா 
ஹுத் தஆலாவில் நின்றும் அன்பியாக்கள் பேரில் இறக்கப்பட்டதா 
பம் , அவனுடைய கவாமாயும் , உண்மையானவைகளாயும் , படையுனப் 
படாததாயும் , கதீமான துகளாயும் , ஒரே கலாமானவைகளாயு மிருக் 
கும் . அந்த வேதங்கள் ஸஹ்புகளடங்கலையும் நம்முடைய புறு 
கான் வேதத்தைக் கொண்டு மாற்றப்பட்டன. புறுகான் கியாமமளவம் 
பாக்கியாயிருக்கும் . 

இனி அல்லாஹத்தஆவா நூறு ஸஹ்புகளயும் , நாலுவே 
தங்கள் பிறக்கினான் . அதில் , ஆதம் அலைஹிஸ்ஸலா) முக்கு 
பத்து ஸஹ்புகளையும் , ( ஷீது அலைஹிஸ்ஸலா) முக்கு ஐம்பது 
ஸஹ்புகளயும் , ( இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலா ) முக்கு முப்பதுஸ் ஹ் 
புகளையும் , ( இப்றாஹீம் அலைஹிஸ்ஸலா ) முக்கு பத்து ஸுஹ்புகளை 
யும், இன்னும் தவறுத்து வேதத்தை அப்றானீப் பாஷையில் ( மூஸா 
அலைஹிஸ்ஸலா) முக்கும் , ஸபூற்வேதத்தை யூனானிப் பாஷையில் 
( தாவது அலைஹிஸ்ஸலா) முக்கும் , இன்ஜீல் வேதத்தை ஸர்யா 
னிப்பாஷையில் ( ஈஸா அலைஹிஸ்ஸலா ) முக்கும் , புற்கான் வேதத் 
தை அறபீப்பாஷையில் நம்முடைய நாயகம் ( முஹம்மது முஸ்தபா 
அஹமது முஜ் தபா ஸல்லல்லாஹு அலைஹிவசல்லம் ) அவர்களுக்கு 
மிறக்கினானென்று ரிவாயத்து வருகிறது . 

இன்னுமொரு ரிவாயத்தில் மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு தவ் 
முத்து வேதற்திற்கு முன் பத்துஸுஹ்புகளை இறக்கினானென்றும் 
வந்திருக்கின்றது . இன்னும் ஸுஹ்புகளுடைய எண்ணிக்கையில் 
சிவாயத்துகள் இருத்திலாபாக விருக்கிறது ; ஆனதால் நான்கு வேகத் 
தையுந் தவிர மற்றும் ஸுஹ்புகளுடைய எண்ணிக்கையைக் குறியா 
மல் மொத்தமாக வேதங்கள் ஸஹ்புகளைக் கொண்டு ஈமான் கொள் 
ளவேணும் . 

ஈமானுடைய நான்காவது ஷறுத்து . 
ஈமானுடைய நான்காவது ஷறுத்தாவது : -- றசூல் மார்களைக்கொ 


12 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா, 


ஆன 


ண்டு சமான் கொள்கிறது . றகுமார் களடங்கலும் அல்லாஹுத் 
ச ஆலாவுடைய அடியார்கள் பாவங்களை விட்டுங் காக்கப்பட்டவர்கள் 
இனியவர்களுக்கு வாஜிபாகிய விபத்துகள் நாலுண்டு . 

அதாவது : -ஸித்கு - உண்மை , அமானத்து - கார்மானம் 
தப்லீகு - ஏவப்பட்டதை எத்திவைக்குதல் , பதானத்து - அக்லு 
கூர்மை எபோதே , இதற்கு மாற்றமாகிய வரிபாத்துகள் நாலுமவர் 
களுக்கு அறவேகிடையாது . முஸ்தஹீவான பாத்து அதாவது , 
கிஸ்பு - பொய் , கியானத்து - விலக்கப்பட்ட கருமத்தைச் செய்கிறது , 
கித்மான் - ஏவப்பட்டதை மறைக்கிறது , பிலாதத்து - அகல் கூர்மை 
இழந்திருக்கிறது . 

இனியவர்களுடைய மேலாம்பரமாகிய மறுத்தபாக்களைக்குறைத் 
கலாக்காத மனிதர் குணங்கள் அவர்களுடைய ஹக்கில் ஜாயிலாயிருக் 
கும் , அதாவது : - கல் அக்லி - வாண் , வஷ்ஷர்பி - குடிப்பு, வல் 
பை இ - விற்பனை , வஷ்ஷாஇ - கொள்வினை , வத்தஸவ்வுஜி - விவாகம் , 
வல்ஜிமாஇ - புணர்ச்சி , வல்மானில்கபீபி - இலேசாகிய நசல் , இவை 
களைப் போலாயிருக்கும் . 

அறிந்துக்கொள்ளுங்கள் ! உருல்மார்க வளவித் சொல்லப்பட் 
டதே அந்த வொன்றடங்கலையும் கபிமார்களுடைய ஹக்கிலும் சொல் 
லப்படும் தப்லீகையும் , அதனுடைய மாற்றத்தைத் தவிர இனி கவி 
மார்கள் லட்சக்தியிருபத்தி நாலாயிமன்றும் , அதில் முறுகலான 
நபிமார்கள் முன்னூற்றி பதின்மூன்றென்றும் முன்னூற்றி பதிகா 
வென்றும் , மூன்னூற்றி பதினைந்தென்றும் இந்திலா புண்டாயிருப்ப 
தால் , அவர்களை எண்ணிக்கையில் மட்டிடாமல் மொத்தமாக நபிமார் 
கள் றசூல்மார்கள் அடங்கலைக் கொண்டும் ஈமான் கொள்கிறது . 

ஈமானுடைய ஐந்தாவது ஷறுத்து . 
ஈமானுடைய ஐந்தாவது ஷறுத்தாவது ; -- ஒடுக்கத்து கானக் 
கொண்டு ஈமான் கொள்கிறது. ஒடுக்கத்து நாளொரு நாளுண்டு 
அதற்கு துவர்க்கம் ஹஷ் றுடைய வக்த்து தொடுத்து ஒரு தீர் 
மானமில்லாத வரையிலாயிருக்கும் . இன்னுமதினுடைய அடையா 
ளங்கள் முகத்தமாக்களில் நின்றும் திக்றுச் செய்யப்பட்ட தடங்கலும் 
ஹக்கான தாயிருக்கும் . அல்லாஹுத் தஆலா அந்த நாளில் கல்கு 
களையெல்லா மெழுப்பி மஹ்ஷ வழியிலே நிறுத்தாட்டிக் கேள்வி 
கணக்கு கேட்டு முஃமினானவர்களைத் தன்னுடைய வரிசையைக்கொ 
ண்டு சொர்க்கம் புகுத்திவிப்பான் காபிர்களை அவனுடைய நீதங் 
கொண்டு நாகம் புகுத்திவிப்பான் . பாவியாகிய முஃமினீன்களில் 
அவன் நாடிய பேர்களை அதாபில்லாமல் சுவர்க்கம் புகுத்திவிப்பான் , 
அவன் நாடிய பேர்களை நாகம் புகுத்திவித்து அதாபு செய்து பின் 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 13 
னாலே யவர்களையுஞ் சொற்கம் புகுத்திவிப்பான் . காபிர்கள் நரகத் 
தைவிட்டும் புறத்திப்படுத்தப்படாமல் ஊழிபதியாய் அதிலேயே 
கிடப்பார்கள் என்று ஈமான் கொள்கிறது. 

ஈமானுடைய ஆடுவது ஆறுத்து . 
ஈமானுடைய ஆறாவது வறுத்தாவது :-- கற்பனையைக்கொண்டு 
மான்கொள்கிறது , கற்பனை ஆலத்திலுள்ள சொல் , செயல் , நலம் , 
திங்கு , ஈமான் , குப் , வழிப்பாடு , பாவம் , தங்கடம் , பிரயோஜனம் 
மற்றும் கருமங்களடங்கலும் அல்லாஹுத் தஆலாவுடைய கற்பனை 
நாட்டங்கொண்டாயிருக்கும் . அவனுடைய கற்பனையை விட்டும் 
நாட்டடத்தைவிட்டும் யாதொன்றும் 

புறத்திப்படாது . என்கிலும் 
அவனுடைய முஹம்பக் ஏம் , பொருத்தமும் , ஏவலும் நன்மை 
பிலேயல்லாது , தீமையிலே கிடையாது . அடியார்களுக்கு அவர்க 
ளுடைய செயல்களில் தைரிய தலை கொடுக்கப்பட்டிருப்பதால் , நன் 
மை செய்தால் தவாபும் , தின்மை செய்தால் அதாபுக் கொடுக்கப்படும் 
என்று அறிந்து ஈமான் கொள்ளுகிறது . 

பாபுன் பீபயானில் இஸ்லாம் 
இஸ்லாமுடைய பயானிலே பேசுப்பாடம், 
அல்லாஹத்தஆலா குறுஆனில் திருவுளம் பற்றினான் :-- 
அல்யவ்ம அக்லமத்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்த்து அலைக்கும் 
நிஃமத்தீ வறலீத்து லக்குமுல் இஸ்லாம் தீனா - ( எஃனீ) " இஸ்லா 
மென்னும் மார்க்கத்தை உங்களுக்கு மார்க்கமாகப் பொருத்தி 
உங்கள் மீதில் என்னுடைய நிஃமத்தை தமாமாக்கி யுங்கள் நினை 
இன்று நிறப்பமாக்கினேன் என்று அல்இஸ்லாமுல் இன்கியாது 
லி அவாமிரில்லாஹித் தஆலா வல்இஜ்தினாபு அன்னவாஹீஹி: 
( பஃனீ) இஸ்லாமாகிறது , அல்லாஹுத்தஆலாவுடைய எவல் 
களுக்கு வழிப்பட்டு அவனின் விலக்கல்களை விட்டும் தவிழ்ந்துக் 
கொள்கிறதாயிருக்கும் , 

காலன்னபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் - (எஃனீ) 
நபீ ஸல்லல்லாஹு அலைஹிவசல்லம் திருவுளமானார்கள் ; புனி 
யல் இஸ்லாமு அலா கம்சின் 

இஸ்லாமை ஐந்து காரியத்தின் 
பேரி லெடுக்கப்பட்டது , முதலாவது ( ஷஹாதத்து . ) அன்லாயி 
லாஹ இல்லல்லாஹுவஅன்ன முஹம்மதுர் றசூலுல்லாஹி - உண் 
மையாக வணக்கத்திற்குப் பாத்திரவான் யாருமில்லை ,, 

அல்லா 
ஹுத் தஆலாவைத் தவிர வென்றும் , உண்மையாக முஹம்மது 
ஸல்லல்லாஹு அலைஹிவசல்லமாகிறவர்கள் அல்லாஹுத் தஆலா 
வடைய திருத்தூதரா பிருக்குமென்று பிசகறவறிந்து விண்ணப் 


கையை 


14 அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 
பஞ் செய்கிறது . இரண்டாவது வஇகாமுஸ்ஸலாத்தி - கொழு 

நிலைபாடாகக் கொண்டுவருகிறது , மூன்றாவது வயீதா 
வுஸ்ஸக்காத்தி - ஸக்காத்துக் கொடுக்கிறது , நாவாவது வஸவ்மு 
றமலான நம்லான் மாதம் நோன்பு பிடிக்கிறது , ஐந்தாவது 
வஹஜ்ஜுல்பைத்தி மனிஸ்ததாஅ இலைஹி ஸபீலா - கஃபத் 
துல்லா விற்குப்போய் ஹஜ்ஜு செய்யத் திராணிபெற்றவர்கள் 
ஹஜ்ஜு செய்கிறது . 

ஆனபோதே , இஸ்லாமுடைய றுக்னுகள் ஐந்தாயிருக்கும் . அ 
தில் முந்தின றனாகிய கலிமா ஷஹாதத்துக்கு நாலுறுக்னுண்டு 
அதாவது , அல்லாஹுத் தஆலாவுடைய தாத்தையும் , விபாக 
தையும் , அப் அலையும் , றசூலுல்லாவுடைய உண்மையையும் தரிபடுத்து 
கிறது . அவைகளில் முதலாவது : 

இதுபாத்து தாத்தில்லாஹித் தஆலா 
அல்லாஹத் அலாவின் காத்தைத் தரிபடுத்துகிறது . அ 
தாவது : - அல்லாஹுத்தஆலா வாகிறவன் மவ்ஜூதுன் - உள் 
எமையுடையவன் , கதீமுன் - பூர்விகமானவன் , ( யஃணி ) அவனுடை 
ய உள்ளமைக்குத் துவர்க்கமில்லாதவன் , பாக்கின் - என்றென்றும் 
கரிபாடானவன் , எஃ அவனுடைய உள்ளமைக்கு அழிவில் 
வாதவன் , முகாலியுன் வில்ஹவாத்திதி - புதிதான படைப்புகளடங் 
கலுக்கும் ஒவ்லா வண்ணமானவன் , எஃனீ) காத்திலும் விபா 
த்திலும் அப்ஆவிலும் ஒப்புவமை யில்லா தவன் , காயிமுன் பினப் 
RU - கன்னைக்கொண்டு நிலைபாடானவன் , ( எஃனி ) பிறாளவில் 
ஹாஜத்தாகா தவன் ஆனபோதே , அல்லாஹுத் தஆலா திசையை 
விட்டுத் தலத்தைவிட்டுத் துய்யவன் வாஹிதன் ஒருவனை வனென்று 
ஈமான் கொள்கிறது . 

இரண்டாவது இதுபாத்து 

ஸிபாத்தில்லா ஹித்த ஆலா 
அல்லாஹுத் தஆலாவின் விபாத்தைத் தரிபடுத்துகிறது 
அதாவது ; -- அல்லாஹுத் தஆலாவாகிறவன் ஹையுன்பிஹயாத் 
திஹி தன் ஹயரத்துக்கொண்டு ஹயாத்துடையவன் , ( எஃனீ ) 
அஹுகொண்டல்ல, ஆலிமுன் பிஇல்மிஹி - தன் அறிவு கொ 
ண்டறிகிறவன் , ( எஃனீ ) கல்பில் தரிபாடாகிய கைபியத்துக்கொண் 
டல்ல , முரீதன் பியிறாதத்திஹி 

பியிறாதத் திஹி - தன் நாட்டங்கொண்டு 
கிறவன் , ( எஃனீ) கல்பு கொண்டல்ல , காதிறுன் பிகுத்றத்திஹி - தன் 
குற்றத்துக்கொண்டு திராணியுள்ளவன் , ( எஃனி ) உறுப்புகளைக் 
கொண்டும் பிறரைக்கொண்டுமல்ல , ஸமீஉன் பிஸம்இஹி 

கன் 
கேள்விகொண்டு கேட்கிறவன் . ( எஃனீ ) காது கொண்டலல்ல , பஸீ 


நாடு 


15 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 
அன் பிபஸரிஹி - தன் பார்வைக்கொண்டு பார்க்கிறவன் , ( எஃனீ ) 
கண்கொண்டல்ல , முத்தகல்லிமுன் பிகலாமிஹி - தன் பேச்சைக் 
கொண்டு திருவசனமுடையவன் , ( எஃனீ ) நாவுகொண்டல்ல, வென் 
று ஈமான் கொள்கிறது , 

மூன்றாவது இதுபாத்து 

அப் ஆலில்லாஹித் தஆலா. 
அல்லாஹுத் தஆலாவுடைய செயல்களைத் தரிபடுத்துகிற 
து அதாவது , அல்லாஹுத்தஆலாவாகிறவன் , முஜிதன் இல்லா 
மையில் நின்றும் வஸ்த்துக்களை யுண்டென்சிறத்தளவில் வெளிப் 
படுத்துகிறவன் , முஃதிமுன் - உண்டாகிய 

முஃதிமுன் - உண்டாகிய வஸ்த்துக்களை இல்லா 
மையாக்கிறவன் , காலிகுன் - படைக்கிறவன் , ரஸிதன் இரணம் 
கொடுக்கிறவன் , முஹ்யின் - மவ்த்தானவர்களை ஹயாத்தாக்குகிற 
வன் , முமீத்து ஹயாத்தானவர்களை மவ்தாக்குகிறவன் , ஹாதின் 
நேர்வழி காட்டுகிறவன் , முலில்லின் - வழிகெடுக்கிறவன் , முன்இ 
முன் - சுகண்டியாக்கிவைக்கிறவன் , முன் தகிமுன் - வேதனை செய் 
கிறவன் , மற்றுஞ் 

செயலோடுங்கூடிய சிபாத்துகளைக்கொண்டு 
ஈமான் கொள்கிறது . 
நாலாவது இதுபாத்து ஸித்தி சூலில்லாஹி 

வல்லல்லாஹு அலைஹிவசல்லம் . 
நசூலுல்லாவுடைய உண்மையைத் 

தரிபடுத்துகிறது , அதா 
வது : - உண்மையாக கப்றுடைய அதாயு உண்டென்கிறது ,. 

முன் 
கற் நகிறுடைய 

கேள்வி யுண்டென்கிறது . ஹஷறு கஷறு உண் 
டென்கிறது . நன்மை தின்மை 

நன்மை தின்மை நிறுக்கும் திராக உண்டென்கிறது . 
விருத்தல் , முஸ்த்தாம் பாலம் உண்டென்கிறது . சுவர்க்கம் ரே 

படையுன்னப்பட்டிருக்கிற தென்கிறது . இன்னுமவர்களறி 
வித்த விசளமடங்கலிலு முண்மை சொன்னார்களென்று 
கொள்கிறது . 


ஈமான் 


பாபுன் பீ பயானில் வுலூயி 

வுலூவுடைய பயானிலே பேசும்பாடம் 
காலன்னபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் அத்து 
ஹரிஷத்மல் ஈமான் - எஃனீ துப்புரவாகிறது ஈமானில் பாதி 
யாயிருக்குமென்றும் , இன்னும் மிப்தாஹல் ஜன்ன திஸ்ஸலாது 
வமிப்தாஹ ஸ் ஸலாதித்துஹரி - எஃன சொர்கத்துக்கு திரவு 
கோல் தொழுகையாயிருக்கும் . தொழுகைக்கு திறவு கோல் துப்புற 
வாயிருக்கு மென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு 
வளம் பற்றினார்கள் . 


16 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யர் . 


இன்னும் ஹதீவலில் சொல்லப்பட்டிருக்கிறது . ஒருமனிதன் 
வு வர செய்ய நாடி முகத்தை கழுவினால் பார்வையால் செய்த பாவ 
மடங்கலும் , இரண்டு கையையும் கழுவினால் கையால் தொட்ட பாவ 
மடங்கலும் , இரண்டு காலை கழுவினால் காலால் நடந்த பாவமடங்க 
லும் ஒலுசெய்த உறுப்பு களிலிருந்து விழுகிற தண்ணீர் துளிகளில் 
தின்றும் நீங்கிப் போய்விடுமென செய்யிதினா ஷபீ உல் முத்னபீன் 
நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளம் பற்றின 
காக ஸஹீ முஸ்லிம் கிதாபில் சொல்லப்பட்டிருக்கிறது . 
பற்லான வுலூவும் , வாஜிபான வுலூவும் , 

முஸ்தஹப்பான வுலூவும் , 
அதாவது : - தொழுகைக்கு வு செய்கிறது பற்று , கஃபா 
வைச்சுற்றி தவாபு செய்கிறதற்கும் , குற்ஆனை தொடுகிறதற்கும் வுலு 
செய்கிறது வாஜிபு . குரு -ஆன் , ஹதீஸ் , இல்மு இவைகளை ஓதுகிற 
தற்கும் , பாங்கு இகாமத்து சொல்லுகிறதற்கும் அல்லாஹ் 

திக்க செய்கிறதற்கும் , நபிகள் நாயகத்தை வலியாறத்துச் 
செய்கிறதற்கும் . அற்பாமலையில் தரிப்படுகிறதற்கும் , ஸபா மற்வா 
ஒடுகிறதற்கும் , ஷற்இய்யான தொபுகளைத் தொடுகிற தற்கும் , 
குத்பா ஓதுகிறதற்கும் , இன்னும் இதுபோலொற்ற விஷயங்கள் 
அடங்கலுக்கும் வலுவு செய்கிறது முஸ்தஹப்பாயிருக்கும் . 

வுலூவுக்ஷந்த்துகள் இரண்டு 
ஒன்றாவது - வுவாவுடைய உறுப்புகளில் தண்ணீரை விலக்கு 
கின்ற சந்தணம் , மாவரமீன் , சலாம்பு , கட்டிச்சுண்ணாம்பு , முதலானது 
இல்லாதிருக்கிறது . - இரண்டாவது :-இஸ்லாமாயிருக்கிறது . 

வுலுவுக்கு பற்லுகள் நாலு . 
1 -வது: -- முகத்தை நெற்றி மேல்புற மிருந்து நீளத்தால் 
நாடிக்குளி வரையிலும் , வலது காதிலிருந்து அகலத்தால் இடது 
காது வரையிலும் இடை விடாமல் ஒரு விடுத்தம் நன்றாய் கழுவுகி 
றது , 2 - வது : - இருகையையும் முளங்கையுள்பட கழுவுகிறது 3 - வது : 
தலையில் நாலிலொருபங்கு சாதின் எல்லைக்குமேல் மஸ்ஹ - செய் 
கிறது . 4 -வது - இரண்டுக் கால்களும் கறண்டையுள்பட கழுவு 

வுலுவின் சுன்னத்துகள் பதிமூன்று . 

து அல்லாஹுதஆலாவின் ஏவலுக்கு தலை சாய்த்து 
துடக்கை நீக்குவதற்காக வலு செல்கிறே னென்று நிய்யத்து வைக் 
றது . 2 - வது : -அமா துடன் பிஸ்மிச் சொல்லுகிறது . 3 - வது : 
இருகையைாம் மணிக்கட்டு வரை கழுவுகிறது . 4- வது :-- மிஸ்வாக் 
குச் செய்கிறது . 5 - வது : - வாய்முளுமையும் 

அடைய வளந்து 


கிறது . 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா 17 
கொப்பளிக்கிறது 6 - வது : - நாசி இரண்டிலும் தண்ணீர் செலுத்து 
கிறது . 7 - வது ; - தாடி அடர்ந்திருக்கிறதை தீள் புறமிருந்து கோது 
கிறது . 8 - வது : - கழுவப்பட்ட உறுப்புகளை புதிதாகிய தண்ணீர் 
கொண்டு மூன்று விடுத்தம் கழுவுகிறது . 9 -வது : - மூன்று தடவை 
கழுவினபின் கைகால் விரல்களை தண்ணீரால் கோதுகிறது . 10- வது : 
தலை முளுவதையும் மஸ்ஹுச் செய்கிறது . 11 - வது : - தலைக்கு 
எடுத்த தண்னீரால் இருகாதையும் மஸ்ஹுச் செய்கிறது . 12- வது : 
பறலாகிய உறுப்புகள் இதில் சொல்லி யிருக்கிறபடி ஒழுங்காக 
கொண்டு வருகிறது . 13 -வது : - உறுப்புகள் காய்கிறதற்குமுன் 
துடறாக கொண்டு வருகிறது . 

வுலுவின் முஸ்தஹப்புகள் மிகுதியுண்டு . 
அவைகளாவது கிப்லாவை முன்னோக்குகிறதும் , தலையில் 
ஒன்றுமில்லாமல் வுஜாச்செய்கிறதும் , வலது உறுப்புகளை முற்பத் 
டுத்துவதும் , இருபுறங்கைக் கொண்டு தலைக்கு மஸ்ஹ செய்கிற 
தும் , தண்ணீரை அதிகச் சிலவு செய்யாமலிருப்பதும் , அல்லாவுடைய 
திருநாமமெழுதின மோதிரங்களை களட்டிக் கொள்வதும் , நிய்யத்து 
டன் வு லூச் செய்கிறேனென்று நாவால் சொல்வதும் , மேட்டின் மீதி 
விருந்து வுவாச் செய்வதும் , வக்துவருமுன் வுவாச் செய்வதும் அலா 
வில் வுதவித் தேடாமலிருப்பதும் , முகத்தில் தண்ணீரை அடியாதிருப் 
பதும் , தண்ணீர் பாத்திரம் சிறிதாயிருந்தால் இடது புறத்திலும் , 
கையால் அள்ளி வு லூச் செய்யும்படியான பெரிய பாத்திரமாயிருந்தால் 
வலது புறத்திலுமாக்கிக் கொள்கிறதும் , வாயிக்கும் நாசிக்கும் வலது 
கைக் கொண்டு தண்ணீர் வாங்கி இடது கைக் கொண்டு மூக்கைச் சிந்து 
கிறதும் , உறுப்புகளைத் தேய்குகிறதும் , முகத்தின் மேல்புறத்தைக் 
கொண்டும் , விரலின் அருகைக் கொண்டும் கழுவுதலைத் துவக்கம் செய் 
கிறதும் , காதுக்கு மஸ்ஹு செய்யும்போது சின்னி விரலை காதின் து 
வாரத்தில் ஆக்கிக் கொள்கிறதும் , துன்யாவுடைய பேச்சுகளை அகத்திய 
மின்றி பேசாமலிருக்கிறதும் , ஒவ்வொரு உறுப்புகள் கழுவும்போதும் 
பிஸ்மில்லா, ஸலவாத்து , ஷஹாதத்து , ஓதுவதும் , அகலமான மோதி 
எத்தைத் திருப்பிக் கொள்வதும் , வு லூச் செய்து முடிந்தபின் கிப்லாவை 
முன்னோக்கி நின்று அல்லது இருந்து வு லூவின் மிச்சத் தண்ணீரில் 
குடிப்பதும் , வு லூவுக்குப் பின் பற்ஜை தொடாதிருப்பதும் , உள்ளங் 
கால் பள்ளம் வகைறாவை ஆராயிறதும் , சூறத்து இன்னாஅன்ஸல்னா 
ஓதுகிறதும் , வு லூவுக்குப்பின் கிப்லாவை முன்னோக்கி துஆ ஓதுகிற 

3 


18 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 


தும் , வுலாச்செய்யும்போது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஓதவேண் 
டிய துஆக்களை ஓதுவதும் இன்னும் இவைபோல் அனேக முஸ்த 
ஹப்புகள் வந்திருக்கின்றன. 

வுலுவின் மக்றூஹ்கள் எட்டு . 
அவையாவன : - முகம் அல்லது அதுபோலொற்ற உறுப்புகளை 
தண்ணீர் கொண்டு அடிப்பதும் , தண்ணீரை தன் ஹாஜத்திற்கு 
மேல் அதிகச் சிலவு செய்கிறதும் , மூன்று விடுத்தத்திற்கு மேல் 
உறுப்புகளை கழுவுகிறதும் , அல்லது குறைக்கிறதும் , மஸ்ஹு செய் 
யப்பட்ட உறுப்புகளை புதிய தண்ணீர் கொண்டு மூன்று விடுத்தம் 
மஸ்ஹு செய்வதும் , நஜீஸான விடத்திலிருந்து வுலூச் செய்கிற 
தும் , பெண்பிள்ளைகள் உலூச் செய்த மிச்சத் தண்ணீர் கொண்டு 
வுலூச் செய்கிறதும் , தண்ணீரில் காறல் மூக்குச் சளியை எறிகிறதும் , 
பள்ளிக்குள் தண்ணீர்ச் சிந்தும்படி வலூச் செய்கிறதுமாயிருக்கும் . 

உலூவின் முறித்தல்கள் ஒன்பது . 
அதில் 1 - வது : - முன் துவாரம் பின் துவாரத்திலிருந்து யாதொரு 
வஸ்துவுக்கள் வெளிப்படுகிறது . 2- வது : - சரீரத்தில் 

2 நின்றும் 
யாகொரு இறக்கம் ஹைலு ஜலம் புறப்பட்டு காயத்தை விட்டுவளிக் 
தோடுகிறது . 3 - வது : - வாய் திறம்ப சத்தி எடுக்கிறது . 4 -வது : 
இருப்பிடம் பூமியை விட்டு நீங்கும்படி யிருந்து ஒரு வஸ்துவில் பில 
மாக சாய்ந்து நித்திரை செய்கிறது . 5 - வது : -பைத்தியம் பிடிக்கிறது . 
6 - வது - போதக் கேடாகிறது . 7 - வது : -- ஒரு வஸ்துவை தின்று 
வாகரியாகிறது . 8 - வது : - ருகூஉ சுஜூதுடைய தொழுகையில் பாலி 
கானவர்கள் முளிப்புடன் வெடி சிரிப்பு சிரிக்கிறது . 9 - வது : -- ஸகரு 
உசும்பு தலுடன் ஆணும் பெண்ணும் , அல்லது ஆணும் ஆணும் அல் 
லது பெண்ணும் பெண்ணும் திரையன்றி அபம் ஒன்றோடொன்று 
சந்திக்கிறது . 


வுலு வில்லாதவர்க்கு மூன்று செயல் ஹறாம் . 

1 - வது : - தொழுகிறது . 2- வது : - கஃபாவை சுற்றி தவாபு வரு 
கிறது . 3 - வது : - உறையில்லாமல் குரு ஆனை தொடுகிறது , 
ஒரு ஆயத்தாயிருந்தாலும் சரி , 


அஹக்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 


19 


பாபுன் பீ பயானில் குஸ்லி 


முளுக்குடைய பயானை பேசும் பாடம் . 
இப்னு உமற் றவியல்லாஹு அன்ஹுவைத் தொட்டும் பேசி 
வரப்பட்டிருக்கிறது . றசூல் ஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் திரு 
வளமானார்கள் இரண்டு பேரும் சேர்ந்து கத்னாவரை மறைந்தால் 
மனி இறங்கினாலும் இறங்கா விட்டாலும் இரண்டு பேர்கள் மீதிலும் 
முளுக்கு விதியாகி விட்ட தென்று திருவுளம் பற்றினார்கள். 

காலல்லாஹு தஆலா வஇன் குந்தும் ஜுனுபன் பத் 
தஹ்ஹறா: - அல்லாஹுதஆலா குருஆனிலே , ஜுனுபாயிருந்தால் 
துப்புறவாக்கிக் கொள்ளுங்கள் , என்று திருவுளமானான் . அபூஹ 
றைறா றலியல்லாஹு அன்ஹுவைத் தொட்டும் றிவாயத்துச் செய் 
யப்பட்டிருக்கிறது . அவர்கள் சொன்னார்கள் . றசூல் ஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம் திருவுளம் பற்றினார்கள் : - ஒவ்வொரு முடி அடங் 
கலுக்கும் தாளாலே ஜனாபத்திருக்கிறது . ஆன தால் முடி அடங்கலை 
யும் கழுகுங்கள் . மேனியை வெடிப்பாக்குங்கள் என்று . 


முழுக்கை விதியாக்கும் கருமங்கள் ஐந்து . 
1 - வது : - நித்திசையில் அல்லது முளிப்பில் இந்திரியம் ஆண் 
பிள்ளையின் முதுகந் தண்டிலிருந்தும் , பெண்பிள்ளையின் நெஞ்சாங் 
குளியிலிருந்தும் புறப்படுகிறது . 2 - வது : -ஜிமாஉக்கு தகுமான 
ஹயாத்தான மனிதரின் இருதுவாரத்தி லொன்றில் மனிதருடைய 
தகரின் வரந்தை மறையும்படி சேர்க்கை செய்கிறது 3 - வது - நித்தி 
பையில் ஷைத்தான் ஹறகத்து இஹ்திலாமாகிறது . அது ஞாபக 
மிருந்தாலும் , இல்லாதிருந்தாலும் முளித்தஉடன் தன் துணியில் 
அல்லது துடையில் மனி அல்லது வதீயின் ஈததை காண்கிறது . 
4 - வது : --- ஹைலு நிர்க்கிறது . 5 - வது : - நிபாஸென்னும் பேற் காலத்து 
டக்கு நிர்க்கிறது . 


முழுக்கில் பாலு மூன்று . 
1 - வது : - வாயை நன்றாய் கொப்பளிக்கிறது . 2 - வது : - நாசிக்கு 
தண்ணீர்ச் செலுத்துகிறது . 3 - வது : - தொப்புள் மேல் மீஷை புரு 
வம் தாடி தலை றோமங்கள் பெண்பிள்ளைகள் உட்காரும்போது வெளி 
யில் தெரியும்படியாகிய அபம் உள்பட நன்றாய் நனையும்படி கழுவ 


20 அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா 

முழுக்கின் சுன்னத்துகள் ஏழு . 
1 -வது : -- என் பேரிலுள்ள ஜனாபத் தென்னும் பெருந்துடக்கை 
நீக்குவதற்காக அல்லாஹுதஆலாவின் ஏவலுக்கு வழிப்படுகிறேன் 
என்று நிய்யத்து வைக்கிறது . 2 - வது : - பிஸ்மில்லாச் சொல்லுகிறது . 
3 - வது : - இரு கையையும் மணிக்கட்டு வரை கழுவுகிறது . 4 - வது : 
முன்பின் துவாரத்தை கழுவுகிறது . 5 - வது : - சரீரம் பிடவைகளின் 
நஜீஸை கழுவுகிறது . 6 - வது : -வுலூ செய்கிறது . 7 - வது : - தலைபி 
லும் இரு தோளிலும் சரீர மடங்கலின் பேரிலும் மும்மூன்று விடுத் 
தம் தண்ணீர் வார்க்கிறது . 


மூன்று வகுப்பார்கள் பேரில் குளித்தல் பற்லாகும் . 

1 -வது : -மையித்தை குழுப்பாட்டுகிறதும் , 2 - வது :-ஜுனு 
பாக இஸ்லாம் மார்க்கத்தில் வந்தவன் குளிக்கிறதும் , 3 - வது : 
இன்ஸாலைக்கொண்டு அல்லது ஹைலைக்கொண்டு பாவிகான சிறு 
பிள்ளைக்குளிக்கிறதுமாம் . 


சுன்னத்தான குளித்தல்கள் நாலு . 


1 - வது : ஜும்ஆ தொழுகைக்கு குளிக்கிறது : -2- வது:--இரு 
பெருநாள் தொழுகைக்கும் குளிக்கிறது . - 3 -வது :- ஹஜ்ஜுக்கு 
இஹராம் சட்டும் போது குளிக்கிறது . 4 - வது : - அற்பாவில் தரிக்கும் 
போது குளிக்கிறது . 


முஸ்தஹப்பான குளித்தல்கள் பதினான்கு . 
1 - வது - முழுக்கென்னும் பெருந் துடக்கில்லாமல் இஸ்லாமில் 
வந்தவன் குளிக்கிறது . 2 - வது : -- பைத்தியக்காரன் தெளிவு பெற்ற 
பின் குளிக்கிறது . 3- வது : - சிருபிள்ளை பாலிகான உடன் குளிக்கி 
றது . 4 - வது : --- மஸ்தானவன் தெளிவுப் பெற்றவுடன் குளிக்கிறது . 
5 -வது : - இரத்தம் குத்தி வாங்கினவன் குளிக்கிறது . 6 - வது : 
ஷஃபான் மாதம் பரு அத்து இரவில் குளிக்கிறது . --வது : - லைல 
துல் கத்ர் இரவில் குளிக்கிறது . 3 -வது : - அறபா இரவில் குளிக்கி 
மது , 9-வது ; -- மக்காவில் புகுதும்போது குளிக்கிறது . 10 -வது : 


அஹ்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா, 


21 


கிராண தொழுகைக்கு குளிக்கிறது . 11 - வது : - மழைக்காக தொழு 
கும்போது குளிக்கிறது . 12 - வது ; - திடுக்கம் உண்டானபோது 
குளிக்கிறது . 13 - வது : - இருள் கடிசானபோது தொழுகைக்காக 
குளிக்கிறது . 14-வது : - காற்று நீங்குவதற்காக தொழுகும்போது 
குளிக்கிறது . 


ஜுனுபாளி பேரில் ஐந்து காரியம் ஹறாம் . 
1 - வது : - தொழுகிறது . 2 - வது : --பள்ளியில் புகுதுகிறது . 
3 - வது : - கஃபாவை தவாபு செய்கிறது . 4 - வது: - குற்ஆனை ஓதுகி 
றது . 5 - வது : - குற்ஆனைத் தொடுகிறது . 


பாபுன் பீ பயானில் ஹைலி வன்னிபாஸ் . 
ஹைலு நிபாசுடைய விவரத்தை பேசும் பாடம் . 

ஹைலாகிறது ஒன்பது வயது முதல் அன்பத்தைந்து வயது 
வரையுள்ள ஹமலில்லாத பெண்ணுடைய கெர்ப்பக் குவளரையில் 
நின்றும் வெளியாகும் இறத்தமாகும் . அதன் நிறம் துய்ய வெள்ளை 
யைத் தவிற கருப்பு சிவப்பு மஞ்சள் பச்சை மண்ணிசம் கலங்கல் 
ஆக ஆறு நிறமாயிருக்கும் . 

இனி ஹைலுடைய காலத்தில் குறைந்தது இரவு பகல் மூன்று 
நாள் , மிகுந்தது பத்துநாள் , ஆனால் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருப் 
பது ஷற்தல்ல . பத்து நாளைக்கு அதிகமாய் கண்டாலும் , மூன்று 
நாளைக்கு குறைந்தாலும் அது ஹைலல்ல. நிபாசாகிறது ; - பிள்ளை 
பிறந்தது முதல் கர்ப்பத்தில் நின்றும் வெளியாகும் உதிரமே போ 
சாம் . நிபாசில் குறைந்தது ஒரு கொடி. கோமாயிருக்கும் அதில் 
மிகுந்த நாள் நார்ப்பது நாள் மட்டாயிருக்கும் . 

இனி ஹைலு பொசுடைய காரணத்தால் விட்ட நோன்பை கலாச் 
செய்ய வேண்டியது கடமை . தொழுகையை கலாச் செய்ய வேண் 
டியது கடமையல்ல . 

ஹைலில் குறைந்த மூன்று நாளைக்கு உட்பட்டும் , மிகுந்த 
பத்து நாளைக்கு மேல் பட்டும் , நியாசில் நார்ப்பது நாளக்கு பிர்ப்பட் 
டும் காணும் இறத்தம் இஸ்திஹாலத்தென்னும் பெரும்பாடாகிய 
சூதக வியாதியாகும் . இதின் ஹக்முகளை விரிவாய் பார்க்க நாடுகிற 
வர்கள் பெரிய கிதாபுகளில் பார்த்துக் கொள்ள வேண்டியது . 


இனி 


22 

அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யர் 
ஹைலு நிபாசுடைய பெண்பிள்ளைகள் 

எட்டு காரியம் செய்தல் ஹறாம் . 
1 - வது : - தொழுகிறது. 2 -வது : - பள்ளியில் புகுதுகிறது 
3 - வது : - கஃபாவை தவாபு செய்கிறது . 4 -வது : - குற்ஆனை ஓதுகி 
றது . 5 - வது: - கும் ஆனை தொடுகிறது . 6 - வது : - நோன்பு பிடிக்கி 
றது . 7- வது : - தொப்புளுக்கும் , முட்டுக்கும் இடையிலுள்ள உறுப்பு 
கள ஆண் பிள்ளைத் தொடுகிறது . 8 - வது :-ஜிமாஉ செய்கிறது . 


பாபுன் பீ பாயானில் மியாஹ், 

தண்ணீருடைய பயானை பேசும் பாடம் . 
சிறு தொடக்கு பெருந்தொடக்கு இரண்டையும் மாஉன் முதல 
கென்னும் மொத்தமாகிய தண்ணீர் கொண்டு நீக்க வேணும் . அதா 
வது: - வானத்துத் தண்ணீர் , குளத்துத் தண்ணீர் , கிணற்றுத் 
தண்ணீர் , ஆற்றுத் தண்ணீர், கடல் தண்ணீர் இவை போலொற்ற 
தாம் . முகப்பி தென்னும் யாதொரு பெயர் கொண்டு குறிப்பிடப் 
பட்ட தண்ணீரினால் நீக்கப்படாது . அதாவது மரத்து நீர் , பழத்து 
நீர் , யாதொரு வஸ்துவை முத்லகான தண்ணீரில் கலந்த தால் தண் 
ணீரைக்காண அவ்வஸ்துவு அதிகமாக இருக்கிற தண்ணீர் , ந ps 
இக்குவ தன்றி உலுவு வகைமுக்களில் பரிமாறப்பட்ட முஸ் தஃமலான 
தண்ணீர் இவைகள் போலொற்ற தண்ணீராயிருக்கும் . இனி உப்பு 
விளைகிற தண்ணீரைக் கொண்டும் துடக்கை நீக்கப்படாது . பொழு 
தில் சூடான தண்ணிரைக் கொண்டு துடக்கை நீக்குகிறது மக்ஹா 
பிருக்கும் . 

ஹௌலின் ஹக்ம் . 
ஹௌவின் ஹ க்மாவது : - தஹ் , தர்சஹ் என்னும் பத்திலே 
பத்தை எத்திய பெரிய ஹௌலு போலொற்ற கட்டுக்கிடைத் தண்ணீ 
ரீன் ஹக்மாவது: -நாலுச் சவுக்கமாயிருந்தால் சுற்றுக்கு நார்ப்பது 
முளமும் , வட்டமாயிருந்தால் முப்பத்தாறு முளமுமாகவிருந்து 
அதில் தண்ணீர் அள்ளும் போது நிலம் வெளியாகாதபடிக்குள்ள 
ஆளமாக விருந்தால் அதில் குளிக்கிறதும் , வுலூ செய்கிறதும் , 
ஆகும் . 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா 


23 


ஓடுகிற தண்ணீரின் ஹக்ம். 
ஓடுகிற தண்ணீரின் ஹமாவது : -வைகோல் துரும்பை ஒட் 
டுகிற தண்ணீராயிருந்தால் அதில் குளிக்கிறதும் வுலூச் செய்கிறதும் 
ஆகும் . இவ்விருவகை தண்ணீரிலும் நஜீசு விழுந்தால் , அதன் குண 
மாகிய வாடை , நிறம் , சுவை , இம்மூன்றி லொன்றையாவது அத்தண் 
ணீரில் காணப்பட வில்லையானால் அதில் குளிக்கிறதும் , குடிக்கிற 
தும் , வுலாச் செய்கிறதும் ஆகும் . இக்குணத்தி லொன்றைக் காணப் 
பட்டாலும் , கடி அளவுக்கு குறைந்த தண்ணீரில் ஜீசு விளுந்து 
அதின் குணத்தைக் காணப்பட வில்லையானாலும் , யாதொன்றும் 
கூடாது . 

கிணற்றுத் தண்ணீரின் ஹ க்ம் . 
கிணற்றுத் தண்ணீரின் ஹமாவது : - பத்திலே பத்துக்கு 
குறைந்த கிணற்றில் ஒரு துளி நஜீசு விழுந்தாலும் , அல்லது தன் 
ணீரில் ஜீவிக்காக ஓடும்படியான இரத்த முள்ள எந்த மிருகமாவது 
விழுந்துச் செத்து ஊதினாலும் , அல்லது உடைந்தாலும் , அல்லது 
வெளியில் செத்து ஊதியதை அதிவெறிந்தாலும் , அல்லது நாய் , 
ஆடு , மாடு , மனிதன் , இவைபோ லொற்றது விழுந்து மறணமான 
லும் , அவைகளை எடுத்தெரிந்து விட்டு நடுத்தரமான பட்டை 
அரை பட்டை நிறம்பாத ஹத்துவரை அத்தண்ணீர் அடங்கலையும் 
இறைக்கப்படவேண்டும் . எலி சிட்டுக்குருவி பல்லிபோ வொற்றது. 
விழுந்து இறந்தால் அதை நீக்கியபின் 20 பட்டை முதல் 30 பட்டை 
வரையிலும் , பு , கோழி , பூனை , இவைபோ லொற்றது விழுத்துச் 
செத்தால் 40 பட்டை முதல் 50 பட்டை வரையிலும் இறைக்கப்பட 
வேண்டும் . 

இனி வுலு வில்லா தவன் அல்லது முழுக்கு உள்ளவன் விழுந் 
து ஹயாத்தாக எழும்பினால் தண்ணீர் அடங்கலையும் இறைக்கப்பட 
வேண்டு மென்றும் 40 பட்டை இறைக்கப் படவேண்டு மென்றும் 
சிலாபுண்டாயிருக்கிறது . இனி ஒலித்தோடும்படியான இரத்தமில்லாத 
மூட்டை கொசு ஈ வண்டு நட்டுவாக்காலி போலொற்ற வஸ்துவும் 
தண்ணீரில் பிறந்து ஜீவிக்கிற மீன் , நண்டு , தவளை , போலொற்ற வஸ் 
துவும் தண்ணீரிலிருந்திறந்தால் அந்தத் தண்ணீர் நஜீசாகாது . மேல் 
கூறிய சிறு கிணற்றில் யாதொரு ஹைவான் விழுந்து இறந்த நோத் 
தை அறியப்பட்டாலும் அல்லது இன்ன தினத்தில் விழுந்து இறந்த 
தென்று இரண்டு மனிதன் சாக்ஷி சொன்னாலும் , செத்த நேரத்தில் 
ருந்து அத்தண்ணீரை கனத்த நஜீசு என்கிறது கொண்டு ஹூக்ம் 
செய்யப்படும் , அன் நேரத்தை அறியப் படாமலும் , ஊதாமலும் , 
உடையாமலுமிருந்தால் ஒரு இரவும் பகலும் நஜீசாகிவிடும் , ஊ 
லும் உடைந்தாலும் மூன்று இரவு பகல் கஜீசாகிவிடும் . ஆனபோதே 


24 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிப்பா 


அந்தத் தண்ணீரால் வுலூச் செய்து தொழுத தொழுகையை கலாச் 
செய்வதும் அத்தண்ணீர்பட்ட வஸ் தடங்கலையும் கழுவுகிறதும் , வாஜீ 
பாயிருக்கும் . இனிசிறு கிணற்றில் திங்க ஆகுமான பறவைகளில் கோழி 
தாறாவைத் தவிற புறா சுட்டுக்குருவி போலொற்றதும் , தின்ன ஹறா 
மான பறவைகளும் எச்சம் போட்டாலும் , ஊசி நுனி போல் சிதறின 
சிறு நீர் தெறித்தாலும் , அல்லது நஜீசான் தாசி பறந்தாலும் , ஒட்ட 
கையின் ஆட்டின் புளுக்கையில் ஒன்றிரண்டு விளுந்தாலும் , இறைக் 
கிறது , வாஜியில்லை. காட்டின் ஆடு மாடு மிகுகமான புளக்கமான விட 
த்திலுள்ள சுற்றுக் கட்டில்லாத கிணற்றில் விட்டை சாணி விழுந்தால் 
தங்கடத்திற்காக பொறுக்கப்படும் . தங்கடமில்லையானால் நஜீசாகி 
விடும் . 

எச்சல தண்ணீரின் ஹூக்ம் . 
எச்சவின் ஹாக்மாவது : - மனிதன் வாய்வைத்துக் குடித்து 
மிஞ்சிய எச்சலும் , தின்ன ஹலாலான உயிர்ப் பிராணிகளின் எச்சலும் 
துப்பு றவாயிருக்கும் நாய் கின்ஸருடைய எச்சலும் , ஐவாய் மிருகங்க 
ளின் எச்சலும் நஜீசாயிருக்கும் . விட்டுப்பூனை அவில்த்து விட்டு 
மேய்கிற கோழி ஐவாய் பறவைகள் இவைகளின் எச்சலும் , பாம்பு 
எலி போல் வீட்டில் குடியிருக்கிறதின் எச்சலும் ; அஜ்னபிய்யத்தான 
ஆண் பெண் இருவரிலொருவர் வாய்வைத்து குடித்து மிஞ்சிய எச்ச 
லும் , மக்றாஹாயிருக்கும் . இனி அந்தந்த வஸ்த்துக்களின் வோ 
வைக்கு ஹக்மாகிறது . அவைகளின் எச்சலின் ஹக்மாயிருக்கும் 
கழுதை கோவேருகழுதையின் எச்சல் மஷ்கூகா பிருப்பதால் அது 
கொண்டு வு வரச் செய்தாலும் , குளித்தாலும் தயம்மும் செய்ய வேண் 
டும் . 

முஸ்தஃமலான தண்ணீர். 
முஸ்தஃமலான தண்ணீராகிறது : - சிருதுடக்கு பெருந்துடக்கு 
இவைகளை நீக்குவதற்கு , அல்லது ஒரு உறுப்பின் பற்லை விழுத்தாட்டு 
கிறதற்கு , அல்லது வுலூ வுள்ளவன் மறுபடியும் தவாபைநாடின தற்கு 
பறிமாற்றம் செய்து உறுப்பை விட்டும் பிரிந்த தண்ணீருக்கும் , இன் 
னும் ஒஜீபனிக்க முன்னும் பின்னும் சுன்னத் துடைய நிய்யத்துக் 
கொண்டு கையை கழுவுகிறதில் உண்டான தண்ணீருக்கும் முஸ்தஃம 
வான தண்ணீரென்று சொல்லப்படும் . அந்த முஸ் தஃமலான தண்ணீ 
ரைக் கொண்டு மறுவிடுத்தம் சிறிதுடக்கை அல்லது பெருந்துடக்கை 
நீக்கப்படாது . ஆனால் நஜீசு பட்ட வஸ்துகளை அதைக் கொண்டு க 

கழு 
வகிறது ஆகும் . குடிக்கிறது மக்றுஹ் . இனி சிறு துடக்கு பெருந்து 
டக்குள்ளவன் தஹ் தற்தஹூக்கு குறைந்த தண்ணீரில் வாஜிபாகிய 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா , 25 
உறுப்புகளில் சிலதை கழுகினாலும் சிறங்கித்து அள்ளுகிற அல்லது 
அதனுள் விழுந்த பாத்திரத்தை எடுக்கிறஹாஜத்தன்றியே கையை 
வுள்ளே விட்டாலும் அத்தண்ணீர் முஸ் தஃமலாகிவிடும் . ஆனால் முன் 
கையை புகுதி வைப்பது போல் நிறப்பமாகிய ஒரு உறுப்பை புகுது 
விக்கிறது ஷர்தாயிருக்கும் . ஒரு விரலை அல்லது மிகுந்த விரலை புகுது 
விக்கிறது கொண்டு முஸ் தஃமலாகாது . 


பாபுன் பீ பயானித்தயமமுமி . 

தயம்ம முடைய பயானை பேசும் பாடம் . 
கயம்முமாகிறது : - தண்ணீரை விட்டும் ஒரு மயில் தூரத்தி 
விருக்குமானவன் அல்லது தண்ணீரை பரிமாரினால் வியாதி அதிகப் 
படுமென்று பயந்தவன் அல்லது வேறே எவ்விதத்திலாவது கண் 
ணீரை பரிமாற திராணி பெரு தவன் ஒழுவுக்கு அல்லது முழுக்குக்கு 
பகரமாக தயம்மும் செய்ய வேண்டும் . 

தயம்மமுக்கு ஷர்துகள் ஆறு . 
1 - வது : - தொழுகைக்காக தயம்மும் செய்கிறேன் என்று நிய் 
யத்துச் செய்கிறது . 2 - வது : - கொஞ்சமாகிலும் இடை விடாமல் முக 
த்தையும் முளங்கை உள்பட இரண்டு கையையும் அடைய வளைந்து 
தடவுகிறது . 3 -வது : - மூன்று விரலால் அல்லது மிகுந்த விரலால் 
தடவுகிறது . 4 -வது : -- பூமியில் மண் , மணல் , கல் , காறை , சுண் 
ணாம்பு , சுருமா , காக்கா பொன் , செம்மண் , இவைபோல் கொற்றவை 
களில் நெருப்பிலிட்டால் ஒரு காலமும் சாம்பலாகாத்ததுவுமாயிருக் 
கிறது . 5 - வது : -- பூமி துப்புறவாயிருக்கிறது . 6 - வது : - தண்ணீரில் 
லாமல் அல்லது தண்ணீரை பரிமாற திறாணி பெறாதிருக்கிறது . 

தயம்மமுடைய ருக்னுகள் இரண்டு . 
1 -வது : - முகத்தையும் முளங்கை வரை இரண்டு கையையும் 
தடவுகிறதற்கு பூமியில் அல்லது அதன் இனத்தில் இருகை கொண்டு 
இரண்டு தடவை அடிக்கிறது . 2 - வது : - முகத்தையும் முளக்கை 
வரை இருகையையும் அடைய வளைந்து தடவுகிறது . 


26 

அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிப்யா. 

தயம்மமுடைய சுன்னதுகள் ஏழு . 
1 வது: - இரு முன் கையின் உள்புறத்தால் அடிக்கிறது . 2 - வது : 
அக்கையை முன்னால் பின்னால் இழுக்கிறது . 3 - வது : -- கையை உதரு 
றது . 4 - வது : - விரல்களை விடுத்துகிறது . 5 - வது : - அஊது பிஸ்மில் 
சொல்லுகிறது . 6 - வது : - தர்த்திபாக கொண்டுவருகிறது . 7 -வது : 
துடறாகச் செய்கிறது . 

தயம்முமை முறிக்கும் கருமங்கள் மூன்று 
1 - வது : -உலூவை முறிக்கும் கருமங்கள் உண்டாகிறது . 2 - வது : 
தன் ஹாஜத்துக்கு 

அதிகமான 

கண்ணீரின் பேரில் 
பெருகிறது . 3 - வது ; -- தயம்மும் செய்ய நேரிட்ட தங்கடம் தீங்கு 


திராணி 


பாபுன்பீ பயானின் னஜாஸதி . 

நஜீசுகளுடைய பயானை பேசும் பாடம் . 
வுலாவில்லாமலிருப்பதையும் , முழுக்காளியாயிருப்பதையும் , 
ஹக்மிய்யத்தான நஜீஸென்றும் , மற்ற நஜீசுகளை ஹகீகிய்யான 
நஜீசென்றும் சொல்லப்படும் , ஹக்மிய்யான நஜீசுகளின் பாடம் முந் 
திவிட்டது ஹரீகியான நஜீசுகளின் ஹுக்முகளாவது . 

ஹக்கியான நஜீசுகள் இரண்டு வகைப்படும் . 1 - வது : - முகல்ல 
தாவென்னும் கனத்த நஜீசு . அதாவது ; - மலம் , ஜலம் , இந்திரியம் ,, 
மதீ , வதீ , இரத்தம் , சீள் சலம் , வாய் நிறம்பிய சத்தி , பன்றி , சாறா 
யம் , கள்ளு, செத்ததின் இரச்சி , அதன் பச்சைத்தோல் , ஆகாயத்தில் 
பாக்கும் போது எச்சம் போடாத கோழி , தாரா, இவைபோலொற்ற 
தின் எச்சம் , விட்டை , சாணி , புளுக்கை , தின்னப்படாத ஐவாய் மிரு 
கங்களின் மலம் , ஜலம் , இவைகளின் வாய்நீர் , பூனையின் மலம் , ஆகிய 
வைகளாம் , இந்த நஜீசில் திர்ஹத்துடைய கத்தை பொறுக்கப்படும் . 
அதாவது: - இழகலான நீர் போல் கொற்றதில் நின்றும் உள்ளங்கை 
பள்ளத்தின் அகலமும் , கண்டிப்பானதில் நின்றும் ஒரு களஞ்சி இடை 
யும் சரீரத்திலாவது , பிடவை முதலிய வைகளிலாவது பட்டிருந்தால் 
பொறுக்கப்படும் . ஆனால் அந்த கத்றை வைத்துக் கொண்டு தொழு 
கிறது மக்றூஹ் தஹ்ரீமாகும் , மறதி அல்லது தங்கடங் கொண் 
டொழிய, ஆனால் அந்த கத்றை கழுகிறது வாஜிபாகவும் , அதற்கு 
குறைந்த கத்றை கழுகிறது சுன்னத்தாகவு மிருக்கும் . 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 27 
2 -வது : - முகப்பா வென்னும் இலேசான நஜீசாகிறது ; --தின் 
னப்பட்ட ஹைவானின் மூத்திரமும் , குதிரை மூத்திரமும் , தின்னப் 
படாத பாவைகளின் எச்சலுமாயிருக்கும் . இந்த நஜீஸில் அதுபட்ட 
உறுப்பில் நாலி லொருபங்குக்கு குறைந்ததையும் தொழுகையில் பற் 
லான உறுப்பை மறைக்கும்படியான பிடவை போல் கொற்றதில் நாலி 
லொரு பங்குக்கு குறைந்ததையும் , ஊசி முனை போல் தெரித்த மூத் 
திரத்தையும் கழுதை எச்சையையும் பொறுக்கப்படும் . விரிவாய் பார் 
க்க நாடுகிறவர்கள் பெரிய கிதாபுகளில் பார்த்துக் கொள்ளவும் . 


பாபுன்பீ அவ்காதிஸ் ஸலாத் 
தொழுகையுடைய வக்துகளை பேசும் பாடம் . 

பஜ்று தொழுகையின் வக்தாகிறது : - கிழக்கே மே வெள்ளை 
கீறினது முதல் பொழுது உதயமாகிறதற்கு சற்று முன் வரையிலா 
பிருக்கும் . ஆனால் ஆண் பிள்ளைகள் பஜ்று தொழுகையை நீலம் தெளி 
ந்து தொழுகிறது முஸ்தஹப்பு,பெண்பிள்ளைகள் இருளிருக்கும் போ 
தே தொழுகிறது ஏற்றமா யிருக்கும் . பஜ்ருடைய பாலுக்கு முன் 
இரண்டு றகஆத்து சுன்னத்து . 

வஹருடைய வக்தாகிறது . மதியத்தில் சூரியன் சற்று மோர் 
சகே திரும்பியது முதல் ஒருவஸ்துவுடைய உச்சி சாய்வு நிழலைத் 
தவிற அவ்வஸ்துவின் இருபங்கு நிழல் கிழக்கே சாய்கிர வரையிலுமா 
பிருக்கும் . வெயில் காலத்தில் லுஹறை இமாம் ஜமாஅத்துத் தவ 
பாவிட்டால் கொஞ்சம் பிப்படுத்துவது முஸ்தஹப்பாயிருக்கு மென் 
பதில் ஒரு பங்கு சாய்கையை எத்து முன் தொழவேண்டும் . திட்ட 
மாக இமாம் ஜமாஅத்து தப்புகிற நாயிருந்தால் பிப்படுத்துகிறது 
ஹறாம் . ஜும்ஆ தொழுகையை பிப்படுத்துகிறது முஸ்தஹப்பில்லை. 
மாரிகாலத்திலும் , பனிகாலத்திலும் , மேகமில்லாத நேரத்தில் லுஹ 
றை முப்படுத்துவது முஸ்தஹப்பு , மேகமிருந்தால் பிப்படுத்துவது 
முஸ்தஹப்பாகும் . அந்த வக்தில் பாலுக்கு முன் நாலு றக ஆத்தும் , 
பின் இரண்டு மக ஆத்தும் சுன்னத்து , 


28 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


அஸருடைய வக்தாகிறது: - உச்சி நிழலைத் தவிற இருசாய்கை 
யானது தொடுத்துச்சூரியன் அடையும் வரையிலாயிருக்கும் . ஆனால் , 
காலமடங்கலிலும் மஞ்ச வெய்யில் இறங்காமலிருக்கிற வரையிலும் 
பிப்படுத்துகிறது . மேகமில்லாதிருக்கும் நேரத்தில் முஸ்தஹப்பு மேக 
மிருந்தால் அவ்வல் வக்திலேயே தொழுகிறது முஸ்தஹப்பாயிருக் 


கும் . 


மகரிபுடைய வக்தாகிறது : -- பொழு தடைந்தது முதல் செம்மே 
கம் மறையும் வரையிலாம் . எக்காலமும் மக்ரிடை முப்படுத்துவதே 
முஸ்தஹப்பாயிருக்கும் . அதில் பற்லுக்குப்பின் இரண்டு றக ஆத்து 
சுன்னத்து , இனி ஸலாத்துல் அவ்வாபீன் என்னும் தொழுகை ஒரு நற 
ஆத்து நபில் தொழுகிறது முஸ்தஹப்பு . 

இஷாவின் வக்தாகிறது : - செம்மேகம் மறைந்தது முதல் கிழ 
க்கு வெளுக்ற வகையிலாயிருக்கும் . மாரி காலத்தில் இரவில் மூன்றி 
லொருபங்கு வரையில் இஷாவைப் பிப்படுத்துகிறதும் , கோடைகா 
வத்திலும் மேகத்துடைய நாளையிலும் வக்துப் புகுந்தது திட்டமான 
வுடன் அவ்வல் வக்திலே முப்படுத்துகிறது முஸ்தஹப்பு . இதில் பற் 
லுக்குப் பின் இரண்டு றக ஆத்து சுன்னத்து . இஷாவுக்குப் பின் தொ 
முகிற விதரை மேவெள்ளை கீரமுன் நிக்ஷயமாக முளிப்பதை அறிந்த 
வன் இரவின் கடைசி வரைப் பிப்படுத்துகிறது முஸ்தஹப்பு . அப்ப 
டிக்கில்லையானால் நித்திரைச் செய்யுமுன் தொழவேண்டும் . இஷாவுக்கு 
முன் நித்திரை செய்கிறதும் இஷாவுக்குப் பின்னும் பஜ்ருசாதிகுக் 
கும் மேற்படி தொழுகைக்கு மிடையிலும் ஆமான பேச்சு பேசுகிற 
தும் மக்றாஹாயிருக்கும் . 

ஹருமான வக்துகள் . 
ஹமுமானவக்துகளாவது : -- சூரியன் உதயமாக ஒருவல்லயப் 
பிறமானமாகிற வசையிலும் , சூரியன் உச்சியிலிருக்கும் போதும் , சூரி 
யன் மஞ்சனித்து அடைகிற வரையிலுமாயிருக்கும் . இம்மூன்று வக்தி 
லும் கலா தொழுகை, நபில் தொழுகை, ஜனாஸா தொழுகை, திலாவத் 
தின் ஸஜதா , இது போலொற்றது யாதொன்றும் செய்யலாகாது . 
செய்தாலும் கூடாது . ஆனால் அன்றைய அஸர் தொழுகை பிந்தி விட் 
டால் சூரியன் மஞ்சனித்தபோதிலும் அவ்வக்தின் பற்லை அதாச் செய் 
வதும் , அம்மூன்று வக்தில்வந்து ஹாலிறான ஜனாஸாவை தொழுவிக் 
கிறதும் அதுகளில் ஓதின ஸஜதாதிலாவத்துச் செய்கிறதும் ஆகும் . 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


29 


மக்றூஹான வக்துகள் . 
மக்றுஹான வக்துகளாவது : - பஜ்ரு தொழுதப் பின்னும் , 
அஸர் தொழுத பின்னும் , இமாம் குத்பா ஓத மின்பரில் ஏறியது 
முதல் தொழுது முடிக்கிற வரையிலும் , மக்ரிபுடைய பற்லுக்கு முன்னு 
மாயிருக்கும் . இவ்வக்துகளில் நபில் தொழுகிறதும் , நேர்ச்சையான 
தொழுகைகளைத் தொழுகிறதும் , பற்வான தொழுகைக்கு , இகாமத் 
துச் சொன்னபின் சுன்னத்துத் தொமுகிறதும் , இஷாவை பாதி இச 
வானபின் தொழுகிறதும் , இரண்டு பெருநாள் தொழுகைக்கு முன் 
சுன்னத்துத் தொழுகிறதும் , பற்லுக்கு வக்து கிட்டுமையாயிருக்கும் 
போது சுன்னத்துத் தொழுகிறதும் , வஜீபனம் ஹாலிறாயிருக்க 
கல்பை அதளவில் பராக்காக்கிக் கொண்டு தொழுகிறதும் மக்றுஹா 
யிருக்கும் . 


பாபுன் பீ பலீலதிஸ்ஸலாத் , 
தொழுகையுடைய வருசையை பேசும்பாடம் . 

காலல்லாஹு தஆலா இன்னஸ் ஸலாத கானத் அலல் முஃமி 
னீன கிதாபன் மவ்கூதா - எஃனீ தொழுகையை இஸ்லாமாகிய ஜன 
ங்கள் பேரில் ஐந்து வக்து தொழும்படி வேத விதியாக்கினேன் , 
என்று அல்லாஹுத் தஆலா கும்ஆனில் திருவுளம் பற்றினான் . 
( ஹதீது ) கியாமத்து நாளில் அல்லாஹுத்தஆலா கல்குகளை யெழுப் 
பும்போது சிலக்கூட்டத்தார்கள் நக்ஷத்திரங்களைப் போல் முகமாக 
எழுந்திருப்பார்கள் , அப்போது மலக்குகள் நீங்கள் என்ன அமல் 
செய்தீர்கள் உங்களுக்கு இவ்வளவு வெகுமதி கிடைத்த தென்று 
கேட்க நாங்கள் பூமியிலிருக்கும்போது பாங்கு சத்தத்தைக் கேட்ட 
வுடன் என்ன வேலையிருந்த போதிலும் அவைகளை யெல்லாம் விட்டு 
விட்டு வு லூச் செய்து தொழுதோ மென்று சொல்வார்கள் . இன்னும் 
சில கூட்டத்தார்கள் சந்திரனைப்போல் முகமாக எழுந்திருப்பார்கள் . 
அப்போது மலக்குகள் நீங்கள் என்ன அமல் செய்தீர்கள் என்று 
கேட்பார்கள் , நாங்கள் பாங்குசத்தம் கேட்பதற்கு முன்பாக வுலூச் 
செய்து தொழுகிறதற்காக தயாராயிருந்தோ மென்றுச் சொல்வார்கள் . 
இன்னும் சில கூட்டத்தார்கள் சூரியனைப் போல் முகமாக எழுந்திருப் 


30 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா, 


பார்கள் , அப்போது மலக்குகள் நீங்கள் என்ன அமல் செய்தீர்கள் 
என்று கேட்பார்கள் , அதற்கு நாங்கள் பாங்கு சத்தத்தை பள்ளிக் 
குள்ளிருக்கும் போது கேட்டோமென்று சொல்வார்கள் , என்று நபி 
நாயகம் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் அவர்கள் திரு 
வாய் மலந் தருளினார்கள். 
பாபுன் பீ உகூபதி 

பீ உகூபதி தாரிகுஸ்ஸலாத் 
தொழுகையை விட்டவனுடைய வேதனையில் 

பேசும் பாடம், 
காலல்லாஹு தஆலா பவைலுன் லில் முஸல்லீனல்லதீ 
னஹம் அன் சலாதிஹிம் ஸாஹூன் : - எஃனி வைலு என்னும் 
ஓடையாகிறது தொழுகையை விட்டும் மறப்பார்களே அப்படிக் 
கொற்ற தொழுகைக் காரருக்காயிருக்கு மென்று அல்லாஹு 
தஆலா திருவுளம் பற்றினான் . முறாதாவது வக்தை விட்டும் பிற்படு 
த்துவார்களே அவர்களுக்காயிருக்கும் , அறிந்துக்கொள் வைலென்னும் 
ஒடையாகிறது ஜஹன்னம் என்னும் நரகத்தில் ஒருவோடை , அந்த 
ஓடையில் துன்யாவிலுள்ள மலைகளையெல்லாம் கொண்டுபோய் போடப் 
பட்டாலும் அம்மலைகள் தண்ணீர்போல் உருகிப்போம் . 

ஹதீசு: -- உமருப்னுல் கத்தாபு நலியல்லாஹு அன் அவைத் 
தொட்டும் றிவாயத்துச் செய்யப்பட்டது . நபி ஸல்லல்லாஹு அலை 
ஹிவஸல்லம் திருவுளம்பற்றினார்கள் , யாராகிலுமொரு மனிதன் 
பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே தொழுகைக்கு வரவில்லையானால் 
அல்லாஹத் தஆலா அவனை கைசேதப்பட்டக் கூட்டத்தாருடனே 
எழுப்புவான் . அவனை நரகத்தில் தள்ளி நரகவாதிகளுடைய ஊண் 
வென்னீரை அவன் காதில் ஊற்றி அல்லாஹுத் தஆலாவின் தொழு 
கைக்காக பாங்கு சொன்னதைக் கேட்ட உடனே வராமலிருந்தாயே 
அதற்காக இப்பேர்க் கொற்ற துன்பமான அதாபைப் பெற்றுக்கொள் 
என்று மலக்குகள் சொல்லி அதாபு செய்வார்கள் , என்று திருவுளம் 
பற்றினார்கள் . றசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளம் 
பற்றினார்கள் . தொழுகையாகிறது தீனுக்குத் தூணயிருக்கும் . யாரா 
கிலுமொருவன் தொழுகையை நிலை நிறுத்தாட்டினால் தீனை நிலை 
நிறுத்தினான் . தொழுகையை விட்டால் நீனை இடித்து விட்டான் . ஒரு 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


31 


அடியான் தொழுகையை விடுகிறதில்லை அல்லாஹுத் தஆலா அவ 
னுடைய முகத்தில் இவன் அல்லாவுடைய நஹ்மத்தை விட்டும் புறப் 
பட்டவனென்று எழுதியே யொழிய வென்று . ஆகையால் அறிந்துக் 
கொள் . யாராகிலுமொருவன் தொழுகையை விட்டால் நான் அவனை 
விட்டும் நீங்கினவனாயிருக்குமென்று திருவுளமானார்கள். என்னுடப் 
பிறந்தான் மார்களே ! இந்த ஹதீஸை உங்களுடைய பயங்கரமென்னும் 
கண் கொண்டு பார்த்து உறுதிபெற்று தொழுகையளவில் விசைந்துக் 
கொள்ளுங்கள் . அல்லாஹுத்தஆலாஉங்களுக்கு இருப்பதியிலும் கிரு 
பை றஹ்மத்துச் செய்வானாகவும் , 

பாபுன் பீ புறூலிஸ்ஸலாத். 
தொழுகையிலுள்ள பற்லுகளை பேசும் பாடம் . 

தொழுகையில் ஷந்தென்னும் வெளி பற்லுகள் எழையும் ருக் 
னென்னும் , உள்பற்லுகள் ஆரையும் பேசப்படும் . இந்த பற்லுகளில் 
ஒன்றை தப்பா விட்டாலும் தொழுகை பஸாகாகும் .. 


தொழுகையின் வெளிபாலுகள் ஏழு . 
1 -வது: - தொழுகையின் வக்தறிகிறது . 2 -வது : - சிறுதொ 
டக்கு பெருந்தொடக்கை விட்டும் . துப்புரவாயிருக்கிறது . 3 - வது : 
உடுமானம் முதலியவைகள் இருவகை நஜீசை விட்டும் துப்புரவாயி 
ருக்கிறது . 4 - வது ; - நஜீசுகளை விட்டும் தொழும் தலம் துப்புர வாயி 
ருக்கிறது . 5 - வது : - அவ்றத்தை மறைக்கிறது . அதாவது ; -ஆண் 
பிள்ளைகளுக்கு தொப்புளின் கீழ் அருகு முதல் முட்டுக்காலுக்கும் 
கீழ் வரையிலும் , வெள்ளாட்டிக்கு அதுடன் வயிறும் முதுகும் , நாட் 
டாமக்களுக்கு முகமும் இரு முன்கையும் இருபாதமும் தவிற மற்ற 
சரீரமடங்கலுமாயிருக்கும் . 6 -வது : - கிப்லாவை முன்னோக்குகிறது . 
எஃனீ கஃபதுல்லாவை அல்லது அதின் திசையை முன்னோக்கிறது 
7 - வது : - கலப்பறு தலாய் அல்லாஹுத் தஆலாவுக்காக தொழுகையை 
நாடுகிறே னென்று நிய்யத்துச் செய்கிறது . 

தொழுகையின் உள்பற்லுகள் ஆறு . 
-வது : - தக்பீர் தஹ்ரிமா, அதாவது ; - நிய்யத்துடன் சேர்த் 


32 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா, 


சச் சொல்லும் முதல் தக்பீம் 2 - வது: - நிலை அதாவது நிற்க திராணி 
பெற்றவன் பற்லிலும் வாஜியிலும் பஜ்ருடைய சுன்னத்திலும் நிலை 
நிற்கிறது 3 - வது : - கிறாஅத்து அதாவது , பற்றுடைய றண்டு றக 
அத்திலும் , வாஜிபு சுன்னத்து முஸ்தஹப்பு முதலிய தொழுகைகளின் 
எல்லா ரகஅத்திலும் கிற அத்து ஓதுவது . 4 -வது: - ருகூஉ செய்கி 
றது , அதாவது இரண்டு கையையும் நீட்டினால் முட்டுக்கால் வரையும் 
படுமென்கிற வரையில் குனிகிறது , 5 - வது : - இரண்டு சுஜூது 
செய்கிறது . அதாவது பூமியின் பேரில் அல்லது பூமியைச் சார்ந்திருக் 
கிற கண்டிப்பான வஸ்துவின் பேரில் நெற்றியை தரிப்பட வைக்கிறது 
6 - வது : - பின்னிருப்பு . அதாவது , தொழுகையின் கடைசியில் அத்த 
ஹிய்யாக்தை அப்துஹு வறஸூலுஹ ஓதுகிறவரை தாமதிக் 


தொழுகையின் வாஜிபுகள் இருபத்தொண்ணு . 

1 - வது: - பாத்திஹாஓதுகிறது , 2 - வது : -- அதுடன் ஒரு குற 
த்தை அல்லது மூன்று ஆயத்தை அல்லது ஒரு பெரிய ஆயத்தைச் 
சேர்க்கிறது . 3 - வது : - பாத்திஹாவை சூறத்துக்கு முன் ஓதுகிறது . 
4 - வது : - முந்தின இரண்டு றக அத்திலே கிற அத்தைக் குறிப்பாக்கி 
றது. 5 - வது ; - சுஜூதைப்போல் ஒரு றக அத்தில் மடக்கி வரப்பட்ட 
செயலில் தற்த்தீபை பேணுகிறது . 6 - வது : -ருகூஐக்காண கிற அத்தை 
முப்படுத்துகிறது . 7 - வது : - ருகூஉ சுஜூது இஃதிதால் இரண்டு 
ஸஜதாவுக்கு இடை இருப்பு ஆகியவைகளில் தரிப்படுகிறது . 8 - வது 
முந்தின இருப்பு 9- வது : - இரண்டிருப்பிலும் அத்தஹிய்யாத் தோது 
கிறது . 10 -வது : - அந்தந்த பற்லுகளையும் , வாஜிபுகளையும் , அததின் 
தலத்தில் கொண்டு வருகிறது . 11 -வது: - முந்தின இருப்பில் அப் 
துஹு வறஸூலுஹூக்குப் பின்னால் ஸலவாத்தை யோதாமலிருப் 
பது . 12 -வது: - இமாமுடைய பற்லான செயலில் முக்த்ததீ துடரு 
வது . 13 - வது : - இமாமுக்குப் பின் முக்த்த தீ கிறாஅத்தோ தாமலிரு 
க்கிறது . 14 - வது : - இரைந்தோதும் தலத்தில் இரைந்தோதுகிறது .. 
15 - வது : - அமர்ந்தோதும் தொழுகையில் அமர்ந்தோதுகிறது . 16 
வது : - விதரில் மூன்றாவது றக அததின் ருகூஉக்கு முன் குனூத் 
தோதுகிறது . 17 - வது - இரண்டு பெருநாள் தொழுகையிலும் ஒவ் 
வொரு நக அத்திற்கும் அதிகமாக மும்மூன்று தக்பிற் சொல்லுகி 
றது . 18 - வது ; - அத்தொழுகையுடைய இரண்டாம் றக அத்தின் 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 33 
ருகூஉக்குப் போகிறதற்காக தக்பீற் சொல்லுகிறது . 19 -வது : 
அந்தந்த பற்லை அததின் தானத்தில் கொண்டு வருகிறது . 20 - வது : -- 
வாஜிபுகளை அததின் தலத்தில் கொண்டு வருகிறது . 21 - வது : --- 
தொழுகையின் கடைசியில் இரண்டு ஸலாம் சொல்லுகிறது . 

தொழுகையின் சுன்னத்துகள் . 
தொழுகையின் சுன்னத்துகளாவது . தக்பீற் தஹ்ரீமாவுக்காக 
வும் , குனூத்துக்காகவும் , பெருநாளையின் தக்பீருக்காகவும் , இரு 
கையை உயர்த்துவதும் , விரல்களை பாத்துவதும் , தக்பீற் கட்டும் 
போது தலையை தாள்த்தாமலிருக்கிறதும் , தக்பீற்களை இமாம் இரை 
ந்து சொல்வதும் , ஸனா , அஊது , பிஸ்மி , அமீன் இவைகளை அமர்த் 
கோதுவது மாயிருக்கும் , இன்னும் வலது கையை 

இடது கையின் 
பேரில் வைத்து அதுகளைத் தொப்புளுக்கு கீழ் வைப்பதும் ஹலரில் 
வக்து விஸ்தீனமாயிருக்கும்போது பஜ்றிலும் , லுஹறிலும் , ( திவா 
லுல் முபஸ்ஸல் ) எஃனீ சூறத்துல் ஹுஜ்றத்து முதல் சூறத்து 
புரூஜ் வரையிலுள்ள சூறத்தில் நின்றும் , அஸ்றிலும் , இஷாவிலும் , 
( அவ்ஸாத்துல் முபஸ்ஸல் ) எஃனீ சூறத்து புருஜ் முதல் சூறத்து 
லம்யகு வரையிலுள்ள சூறத்தில் நின்றும் மக்ரிபில் ( கிஸாருல் முபஸ் 
ஸல் ) எல்னீ சூறது லம்பகு முதல் ஒடுக்கம் சூறத்துன் னாஸ்வரையி 
லுள்ள சூராக்களில் நின்றும் ஓதுகிறதும் , ருகூஉடைய தக்பீரும் 
அதில் ஸுப்ஹான றப்பியல் அலீம் , என்று தஸ்பீஹை மூன்று 
விடுத்தம் சொல்லுவதும் இரண்டு முட்டை இரண்டு கையினால் பிடிப் 
பதும் , விரல்களை விரித்துக் கொள்வதும் தனித்து தொழுகிறவனும் 
இமாமும் ருகூஐ விட்டுயரும்போது ஸமி அல்லாஹு லிமன் ஹமிதா, 
என்று ஓதுவதும் , மாமூமும் தனித்துத் தொழுகிறவனும் உயர்ந்த 
பின் அல்லாஹும்ம றப்பனா லகல் ஹம்து , என்று சொல்வதும் , 
சுஜூதுடைய தக்பீறும் அதில் ஸப்வானறப்பியல் அஃலா, வென்று 
மூன்று தாம் தஸ்பீஹ் ஓதுவதும் அதைவிட்டுயரும்போது தக்பீற் 
சொல்வதும் , ருகூ இல் சுஜூதில் ஆண்பிள்ளை வயற்றை துடையை 
விட்டும் முளங்கையை பூமியை விட்டும் நெருக்கமில்லாத தலத்தில் 
கொடுங்கையை விலாவை விட்டும் அகட்டிக் கொள்வதும் , அத்தஹிய் 
யாத்தில் வலது காலை நட்டி இடது காலை விரித்து அதின் பேரிலிருப் 
பதும் , பின்னிருப்பில் அத்தஹிய்யாத்துக்குபின் ஸலவாத்தும் துஆ 
வும் ஓதுவதும் சலாமுக்காய் முகத்தை வலமிடம் திருப்புவதுமாயி 
ருக்கும் . 


5 


34 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா 


இந்த சுன்னத்துகளில் சிலதில் பெண்பிள்ளைகள் விதர்ப்பமா 
வார்கள் அதாவது : - அவர்கள் முந்தின தக்பீர் கட்டும்போது கைகளை 
காதுக்கு சமீபமாய் உயர்த்தாமல் புயத்துக்கு நேரே உயர்த்துவதும் , 
நெஞ்சின் பேரில் இருகையை வைப்பதும் , ருகூ இல் விரல்களை விரிக்கா 
மல் முட்டை இரண்டு கையால் பொதிந்துக்கொள்வதும் , ருசு.இல் 
சுஜூதில் கொடுங்கையை விலாவோடும் வயிற்றைத் துடையோடும் 
சேர்த்துக் கொள்வதும் இருமுளங்கையையும் பூமியோடு பணிய 
வைத்துக் கொள்வதும் , அத்தஹிய்யாத்தில் இரண்டு காலையும் வலது 
பக்கம் விட்டு சவனத்தின் பேரில் இருப்பதுமாம் . 

தொழுகையின் முஸ்த்தஹப்புகள் . 
தாழுகையின் முஸ்தஹப்புகளாவது : - நிலையில் நிற்கும் போது 
சுஜூதின் தலத்தளவிலும் , ருகூ இலிருக்கும் போது இருபாதத்தின் 
முதுகளவிலும் , சுஜூதிலிருக்கும்போது மூக்கின் நுனியளவிலும் 
இருப்பில் இருக்கும்போது மடியளவிலும் , முந்தின லலாம் 
சொல்லும் போது வலது தோட் புயத்தளவிலும் , இரண்டாவது 
ஸலாமில் இடது தோட்புயத் தளவிலும் பார்க்கிறதும் கொட் 
டாயிவிடும் போது வாயைத் திறக்காமல் இரண்டு உதட்டையும் பல் 
லைக்கொண்டுப்பிடித்துக் கொள்கிறதும் அல்லது தடுத்துக் கொள் 
கிறதும் , ஏவாவிட்டால் இடதுகை முதுகினால் அல்லது சட்டைக் 
கையினால் வாயை மூடுவதும் , தக்பீர் தஹரிமாவுக்கு கையை உயர்த் 
தும்போது முன்கையைச் சட்டையைவிட்டும் நீக்கிக் கொள்வதும் , 
இருமலை இயன்ற மட்டும் தட்டுகிறதும் , ஹய்ய அலல்பலாஹ் , என்று 
சொல்கிற நேரத்தில் இமாம் ஜமாஅத்துகள் எழும்புகிறதும் , கத்காம 
திஸ்ஸலாத் , என்று சொல்லும் போது இமாம் தொழுகையில் துட 
ங்குகிறதும் , கடைக் கண்ணால் வலமிடம் பாராமலிருக்கிறதும் , 
மூன்று ஆயத்துக்கு அதிகமாக ஓதுகிறதும் , ருகூ இல் முதுகையும் 
தலையையும் சரியாகவைப்பதும் , சுஜூது செய்யும்போது முதல் 
இருமுளந்தாள் பின்பு இருகை பின்பு மூக்கு பின்பு நெற்றி இவ்வொ 
ளுங்காய் வைப்பதும் , நிலையில் வரும்போது அதற்கு மாற்றமாக 
முதல் நெற்றி பின்பு மூக்குபின்பு இருகை பின்பு இரு முளந்தாள் 
இவ்விதம் எடுப்பதுமாம் . பெண்பிள்ளைகள் சட்டைக் கையை விட்டும் 
இரண்டு முன் கையையும் , நீக்காமலிருப்பது அதபாம் . 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா, 35 

தொழுகையை முறிக்கும் கருமங்கள் . 
தொழுகையை முறிக்கும் கருமங்களாவது : - தொழுகையிலிருக் 
கும்போது யாதொன்றைதின்றாலும் , குடித்தாலும் , பேசினாலும் , தொ 
ழுகையை முறித்துவிடும் . அது கொஞ்சமானாலும் , அல்லது மறதியா 
கவானாலும் சரியே . ஆனால் பல்லுகளுக்கிடையில் ஒருகடலை மட்டு 
க்கு இருந்து அதை விளுங்கி விட்டால் முறிக்காது . இன்னும் தங்கட 
மின்றி கனைக்கிறதில் தும்முகிற்தில் அல்லது இருமல் ஏப்பம் கொடாவி 
இவைகளில் இரண்டு ஹர்புகள் 

உண்டாகி விட்டால் முறிந்து 
போம் . தங்கடத்தினாலுண்டானால் முறியாது . இன்னும் தொழுகையை 
இணக்கமாக்குவதன்றி அதன் இனமில்லா தமிகுந்த செயலினால் தொழு 
கை முறியும் . மிகுந்த செயலென்பது தூரத்தில் நின்றொருமனிதன் 
பார்த்தால் தொழுகையில் இவன் இல்லை என்பதில் ஷக்காகமாட் 
டானே அப்படிக் கொற்ற செயலாயிருக்கும் . ஒரு சொல்படி ஒரு பற் 
லில் துடர்ச்சியாக மூன்று செயல் செய்கிறதாயிருக்கும் . இன்னு 
மொருவன் தும்மலுக்கு றஹீமகல்லா, என்று இவன் பிரத்திச்சொன் 
னாலும் , தன்னுடைய இமாமைத் தவிற மற்றொருவன் பிசகாயோதும் 
போது சொல்லிக் கொடுத்தாலும் , கும்ஆனைப் பார்த்தோதினாலும் , 
தங்கடமின்றி நெஞ்சு கொண்டு கிப்லாவை மாறினாலும் , முக்ததி 
யல்லா தவன் சொல்லிக் கொடுத்ததை எடுத்தோதினாலும் , துன்யா 
வின் தீங்கை நினைத்து சத்தமிட்டு அழுதாலும் , தக்பீறை இரைந்துச் 
சொல்லென்று ஒருவன் சொன்னதைக் கேட்டு இரைந்து சொன்னா 
லும் தொழுகை பஸாதாகிவிடும் . 

தொழுகையின் மக்றுஹ்கள் பானாறு . 
தொழுகையில் மக்காஹ் தஹ்ரீம் பதினாறாயிருக்கும் . 1 - வது : 
தன்பிடவையை அணையாமல் தலை மேல் தோள் மேல் போட்டு சோர 
விடுகிறது . 2 -வது ; -- சுஜூதுக்கு போகும் போது முன்னால் அல்லது 
பின்னால் பிடவையை உயர்த்துகிறது . 3 -வது : - மலம் ஜலம் காற்று 
இவைகளை அடக்கிக் கொண்டு தொழுகிறது . 4 -வது : - விரல்களை 
நெற்றி விடுகிறது . 5 -வது : - இடுப்பில் கையைவைத்து நிற்கிறது . 
6 - வது : - முகத்தை வலமிடம் யாதொரு உஸ்மன்றி திருப்புகிறது . 
7 - வது : - ஆண்பிள்ளை முளங்கையை சுஜூதில் படுக்க வைத்துக் 
கொள்கிறது . 8 - வது : - மனிதரின் முகத்திற் கெதிறே தொழுகிறது 
9 - வது : - நாயிருப்பு இருக்கிறது . 10 - வது ; - கொட்டாவி வந்தால் 


36 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


அதை விழுங்காமல் அல்லது வாயை மூடாமல் மனமுறண்டாக விடுகி 
றது 11 - வது , - வாயையும் மூக்கையும் வீணுக்கு மூடிக்கொள்கிறது . 
12 - வது : - சரீரத்தையும் பிடவையையும் தங்கடமன்றி உலுப்பி விளை 
யாடுகிறது . 13 - வது : -ஒரு முளமான மேட்டின் உயரத்தில் இமா 
மும் பள்ளத்தில் ஜமா அத்தும் யாதொரு தங்கடமின்றி நிற்கிறது . 
14- வது : - உயிர்ப்பிறாணியின் ரூபமுள்ள பிடவையை அணைகிறது 
15 -வது : -- திர்ஹமுடைய கனத்த நஜீசுபட்டிருப்பதை தெரிந்துகழு 
காமல் தொழுகிறது . 16 -வது : -- முந்தின சப்பில் இடமிருக்க பின் 
தின சப்பில் நிற்கிறது . ஆனபோதே இந்த மக்றூஹ் தஹ்ரீம்களில் 
ஒன்றுண்டாயிருப்பதுடன் தொழுசையை நிறைவேற்றினால் தொழு 
கையை மீளவைப்பது வாஜிபு. 

ஸஜதா , லஹ் வின் பயான் . 
ஸஜதா ஸஹ்வாகிறது . - எந்த தொழுகையாவது தொழும் 
போது அதன் வாஜிபுகளில் ஒரு வாஜிபை இமாமானவன் அல்லது 
தனித்துத் தொழுகிறவன் ஞாபகத்தோடு விட்டாலும் ஸஹ்வு நேரிட்டு 
ஸஜதா ஸஹ்வை செய்யாமல் விட்டாலும் மக்றுஹ் தஹ்ரீமூடன் 
தொழுகை நிறைவேற்றப்பட்டாலும் , அத்தொழுகையை திருப்பித் 
தொழுகிறது வாஜிபு. இனி வாஜிபுகளை மறதியாகவிட்டாலும் , பாலு 
வாஜிபுகளை மடக்கிச் செய்தாலும் அதுகளைப் பிப்படுத்தினாலும் , ஸஜ 
தாஸஹ்வு செய்வது வாஜிபாம் . 

ஸஜதா ஸஹ்வுசெய்யும் பரிசாவது:- பிந்தின இருப்பில் அத்தஹி 
ய்யாத்து ஓதியபின் வலதுபுறம் ஸலாம் சொல்லி ஸஹவுடைய இரண்டு 
ஸஜதா 

செய்து அத்தஹிய்யாத்து ஸலவாத்து துஆ ஓதியபின் 
இரண்டுபுறம் ஸலாம் சொல்லவும் . இமாமுடன் தொழுகிறவன் தன் 
பேரில் ஸஹ்வு நேரிடாதிருந்தாலும் , இமாம் ஸஹவு ஸஜதா செய்வ 
தற்காக தானும் கூட செய்வது வாஜிபா யிருக்கும் . 

O 
பாபுன் பீ.சைபியதில் வல்லாத் . 

தொழுகி ஒழுங்கை பேசும் படம் 
அதாவது . - ஒருவன் தொழுகையில் புகுதநாடினால் முன் சொன் 
னது போல் சிரு தடக்கு பெருந்துடச்சை விட்டும் துப்புரவாகி இடத் 
தையும் சரீரத்தையும் பிடவையையும் நஜீசைவிட்டும் துப்புரவாக்கிய 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 37 
பின் உறுப்புகளை ஹறாமான பார்வை கேள்வி கோள் புரம் பொய் 
இவைகள் போல் கொற்றதை விட்டும் துப்புரவாக்கி இருப்பதுடன் 
கல்பை வஞ்சகம் மோசம் பெருமை சூது வினையம்போல் கொற்றதை 
விட்டும் துப்புறவாக்கி பாவங்களை விட்டும் தவுபா செய்து துன்யா 
வின் பராக்களவில் தாட ஒட்டாமல் இயன்ற மட்டும் கல்பை தடுத்து 
இபாதத்தை அல்லாவுக்காக கலப்பரு தலாக்கி நிய்யத்துச் செய்து கிப் 
லாவுக்கு நேராக நின்று ஆண்பிள்ளையானவன் இருமுன்கையையும் 
இரண்டு சட்டைகையை விட்டு புறப்படுத்தி இரண்டு பெருவிரலைக் 
கொண்டும் இருகாதின் சோணையை தொட்டவனாக இரண்டு கையையும் 
உயற்த்தி இரு முன்கையின் உள்புறத்தை கிப்லாவுக்கு நேராக்குவான் 
பெண்பிள்ளையானவள் தன் விரல்களின் தலைகளை இரண்டு தோட்புயத் 
துக்கு நேராகும் புறம் கொண்டு உயர்த்துவான் , பின்பு அந்த நிய் 
யத்துடன் அல்லாஹு அக்பர் , என்று தக்பீற் சொல்லி நிலையில் இரு 
பாதத்துக்குமிடையில் நாலுவிரல் மட்டும் இடைப்போட்டு நின்று தக் 
பீற் சொன்னவுடன் இடதுகை மணிக்கட்டைவலதுகை சின்னிவிரலைக் 
கொண்டும் பெருவிரலைக் கொண்டும் வளையமிட்டு பிடித்தவனாகவும் 
மற்ற மூன்று விரலையும் இடது புறங்கைமீது நீட்டி பரத்தினவனாக 
தொப்புளுக்கு கீளாலே வைப்பான் , பெண்பிள்ளை முளங்கை விலா 
வில் சேர்ந்த காக விரி வளையமிட்டுப் பிடிக்காமல் இடது முன்கையின் 
பேரில் வலது முன்கையை நெஞ்சின் பேரில் வைப்பாள் . பின்பு ஸனா 
வும் அஊதும் பிஸ்மிலும் அல்ஹம்தும் ஓதி ஆமீன் சொல்லி ஒரு 
சூறத்து அல்லது ஒரு பெரிய ஆயத்து அல்லது சிறிய மூன்று ஆய 
த்து ஓதவும் . முக்ததியானவன் ஸனாவையும் ஆமீனையுந் தவிர வே 
றொன்றையும் ஓதக்கூடாது . ஆனால் கிறாஅத்தை இமாம் இரைந்தோ 

போது வந்து சேர்ந்த முக்த ஸனா ஓதமாட்டான் . மஸ்பூகான 
வன் தனக்கு முந்தி விட்டதை தொழுகிறதற்காக எழும்பின போதும் 
ஸனா ஓதுவான் பின்பு கிறா. அத்து முடிந்த உடன் அல்லாஹு அக்பர் , 
என்று சொன்னவனாக ருகூஉ செய்யவும் ருகூ இல் பார்வையை கால் 
மீது வைத்து விரல்களை நல்லாக விடுத்து முட்டுக்காலைப் பிடித்து 
இரண்டு பறண்டை மொழியையும் சேர்த்து முதுகு தலைப்பித் தட்டு 
இவைகளை சரியாக வைக்கவும் பெண்பிள்ளை சரீர மெல்லாம் சேர்த்து 
முட்டுக்கால் வளைந்திருக்க விசல்களைப் பிரிக்காமல் முட்டுக்கால் எடுக் 
கிறமட்டும் வைப்பாள் ருகூ இல் மூன்று தரம் அல்லது அதற்கதிகம் ஒற் 
றைப்பட்ட ப்ஹான றப்பியல் அலீம் , என்று தஸ்பீஹ் சொல்லவும் 


38 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


இமாம் ஸமிஅல்லாஹு லிமன் ஹமிதா, என்று சொன்னவனாக எழும்பி 
னால் முக்த தீ அல்லாஹும்ம றப்பனா லகல் ஹம்து அல்லது றப்பனா 
லகல்ஹம்து என்று சொல்லவும் : தனித்துத் தொழுகிறவன் உயரும் 
போது தஸ் மீஉம் நிலையில் வந்த பின் தஹமீதும் சொல்வான் . பின்பு 
சுஜூதுக்கு குனியும் போது அல்லாஹு அக்பற் , என்ற சொல்லைத் 
துவக்கி நெற்றியை வைக்கும்போது முடிக்கவும் . அதில் முந்தி 
இரண்டு முட்டுக்காலையும் பின்பு இரண்டு கையையும் பின்பு மூக்கை 
யும் பின்பு நெற்றியையும் வைத்து கைவிரல்களை விரியாமல் கிப்லா பக் 
கமாக பெருவிரல்காதுக்கு சரியாகவும் கால்விரல்களின் நுனிகள் கிப்லா 
பக்கமிருக்கும்படி பாதத்தை நிறுத்தி இரண்டு கொடுங்கையை விலா 
வைவிட்டும் வயிற்றை இரு துடையை விட்டும் அகட்டிப் பார்வையை 
மூக்கின் மீதும் , கன்னத்தின் மீதும் , வைத்து இரு முன் கையுக்கு 
மிடையில் நெற்றியை வைத்து சரீரத்தின் கனம் எழு உறுப்புகளின் 
மீது பொறுக்க வைத்து சுஜூது செய்வான் . பெண்பிள்ளைகள் 
கொடுங்கையை விலாவோடும் வயிற்றைத் துடையோடும் சேர்த்தவ 
ளாக சுஜூது செய்வாள் . அதில் ஸுப்ஹான றப்பியல் அஃலா , 
வென்று ருசு இல் சொல்லிய கணக்குப்படி தஸ்பீஹ் செய்து தக்பிற் 
சொன்னவனாக தலையை உயர்த்தி முளங்கால் மீது கையை வைத்து 
அத்தஹிய்யாத்து இருப்பைப் போலிருந்து ஒரு தஸ்பீஹ் மட்டுக்கு 
தரிப்பட்டு தக்பிற் சொன்னவனாக இரண்டாம் சுஜூதையும் முத்தில் 
சுஜூதைப் போல் செய்து முடித்தபின் இருப்பிலிருக்காமல் தக்பீற் 
சொன்னவனாக முதல் நெற்றி பின்பு மூக்கு கை முட்டுக்கால் இவ் 
வொழுங்கின் படி உயற்த்தி எழும்பி நிலையில் வந்து ஸனாவும் அஊ 
தும் ஓதாமல் இரண்டாம் றக அதையும் முந்தின றக அதைப் போல் 
கொழவும் , இரண்டாம் றக அத்துடைய இரண்டு சுஜூதையும் விட் 
டெழுந்து வலது காலின் விரல்கள் கிப்லா பக்கமிருக்கும்படியாக நட்டி 
இடது காலை விரித்து இரண்டு சவனத்துக் கிடையிலாக்கி அதின் 
பேரிலிருந்துக் கொண்டு விரல்களின் நுனி முட்டுக்காலுக்கு முடுகுத 
லாக விருக்கும்படியாக இரண்டு துடையின் பேரிலும் இருகையை 
வைத்து பிருப்பான் , பெண்பிள்ளைகள் இருகாலையும் வலது புறத்தி 
லாக்கி இடது சவனத்தின் பேரிலிருப்பாள் . பின்பு எல்லோரும் பார் 
வையை மடிமீதுவைத்து அத்தஹிய்யாத்தை அப்துஹூவற சூலஹு , 

ஒதுவார்கள் . இனி அத்தஹிய்யாத்தென்று ஓதும் 
போது அல்லாஹு தஆலாவுக்குக் காணிக்கை வைக்கிற தாகவும் 


வரையில் 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 39 
அஸ்ஸலாமு அலைக்க , வென்று ஓதும்போது நபிசல்லல்லாஹு அலை 
ஹிவசல்லம் அவர்கள் பேரில்ஸலாம் சொல்லுகிறதாகவும் , அஸ்ஸலாமு 
அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன் , என்று சொல்லும் 
போது தன் பேரிலும் வானம் பூமியிலுள்ள ஸாலிஹான அடியார்கள் 
பேரிலும் ஸ்லாம் சொல்லுகிறதாகவும் , அஷ்ஹது , வென்ற போது 
சாக்ஷி சொல்கிறதாகவும் , நிய்யத்துச் செய்துக் கொள்ளவும் இன்னும் 
அஷ்ஹது , வென்ற சொல்லிடத்தில் கலிமாவிரலுக்கடுத்த மூன்று 
விரலையும் மடக்கி பெருவிரல் கலையை கவிமாவிரலின் நடு மொழியில் 
வைத்து லாஇலாஹ ,வென்று சொல்லும்போது கலிமாவிரலை உயர்த்தி 
இல்லல்லாஹ் , வென்ற சொல்லிடத்தில் அவ்விரலைவைத்து இவ்விதம் 
சைக்கினைச் செய்யவும் . பற்லிலும் வித்ரிலும் முதிபான சுன்னத்து 
களிலும் முந்தின இருப்பில் அப்துஹு வறசூலஹ , என்றதற்கு 
அதிகம் ஓதமாட்டான் . பற்வில் பிந்தின இரண்டு றக அத்திலும் 
பாத்திஹா மட்டும் ஓதவும் . ஆனால் அதில் பாத்திஹா அல்லது 
மூன்று தஸ்பீஹ் அல்லது வாய்மூடி நிற்கிறது இந்த மூன்றுக்கிடை 
பில் அவனுக்கு இக்தியார் உண்டாயிருப்பதில் பாத்திஹா ஓதுரது 
முஸ்த்தஹப்பாயிருக்கும் . பின்பு இரண்டாம் இருப்பிலும் முந்தின 
இருப்பின் ஒழுங்குபடியிருந்து அத்தஹிய்யாத்து ஓதியபின் ஸலவாத் 
தும் துஆவும் கன்னத்தின் வெள்ளையை பின்னால் இருப்பவர்கள் 
காணும்படி வலதுபுறம் முகத்தை திருப்பி தனித்துத் தொழுகிறவன் 
மலக்குகளை நிய்யத்துச் செய்தவனாகவும் இமாம் தன்னுடன் சேர்ந்த 
கவ்முகளையும் நிய்யத்துச் செய்தவனாகவும் முக்ததியானவன் இமாம் 
ஜமாஅத்து மலக்குகள் முதலானவர்களை நிய்யத்துச் செய்தவனாகவும் 
தஹ்ரீமாவைப் போல் இமாமுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்ம 
துல்லா , என்று சலாம் சொல்லி அதுபோல் இடது புறமும் ஸலாம் 
சொல்லி முடிக்க வேண்டும் . 

( பறஃ ) பற்லுக்குப் பின்னால் சுன்னத்தான தொழுகை இல்லா 
விடில் இஸ்திக்பாற் செய்யவும் . சுன்னத்து உண்டாயிருந்தால் அல்லா 
ஹும்ம அந்தஸ்ஸலாம் வமின்கஸ் ஸலாம் தபாறக்த யாஸல் ஜலாலி 
வல் இக்றாம் , போலொற்ற சிறிய துஆ ஒன்று வோதி எழுந்திருந்து 
கொஞ்சம் நகண்டு நின்று சுன்னத்துத் தொழு துமுடித்து விட்டு இஸ் 
திக்பாற் செய்யவும் , 


UL 


40 

அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 
இஸ்திக்பாறாவது : -- அஸ்தக்பிருல்லாஹல் அலீம் . அல்லதீ லாஇ 
லாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் , வஅதூபு இலைஹி என்று 
மூன்று விடுத்தம் சொல்லி பின்பு அல்லாஹூ லாஇலாஹ இல்லா 
ஹூவல் ஹய்யுல் கய்யூம் . லாதஃ குதுஹுஸினதுன் வலா நவமுன் 
லஹூ மாபிஸ்ஸமாவாத்தி வமாபில் அற்லிமன் ஸல்ல தீ யஷ்பஉ 
இந்தஹு இல்லாபிஇஸ்னிஹி யஃலமு மாபைன அய்தீஹிம் வமா 
கல்பஹூம் வலா யுஹீ தூன பிஷய்இன் மின் இல்மிஹி இல்லா 
பிமாஷாஅ வஸிஅ குற்ஸிய்யுஹ ஸ் ஸமாவாத்தி 

வல் அற்ல 
வலா யஊதுஹு ஹிப்லுஹமா வறுவல் அலிய்யுல் அலீம் பின்பு 
குல்ஹ வல்லாஹ --குல் அஊது பிறப்பில் பலகி - குல்அஊது பிறப் 
பின்னாஸ் - இம்மூன்று சூராவையும் ஒவ்வொரு விடுத்தம் வோதி ஸ 
பஹானல்லாஹி 33 விடுத்தமும் அல்ஹம்து லில்லாஹி 33 விடுத்த 
மும் அல்லாஹு அக்பர் 83 விடுத்தமும் லாஇலாஹ இல்லல்லா 
ஹ வஹ் தஹு லாஷரீக்கலஹு லஹுல் முல்கு வலஹுல் 
ஹம்து வஹுவ அலாகுல்லி ஷைஇன் கதீர் . ஒரு விடுத்தமும் ஓத 
வும் பின்பு லாஇலாஹ இல்லல்லாஹ் வென்று 10 விடுத்தம் வலிக்கு 
சொல்லி இருகையையும் நெஞ்சுக்கு நேரே உயற்த்தி துஆ ஓதவும் . 


மனிதன் 


பாபுன் பீ பலீலதில் ஜமாஅத்தி , 
ஜமா அத்துடன் தொழுகிற வருசையில் பேசும்பாடம் . 

ஹதீஸ் . றசூல் ஸல்லல்லாஹு அலைஹிவசல்லம் திருவுளமா 
னார்கள் . ஒரு மனிதன் தன் வீட்டில் தனியே தொழுகிறதைக் காண 
பள்ளியில் ஜமாஅத்துடனே தொழுகிறது 25- தாஜா, ஒரு ரிவாயத் 
தில் 27- தறஜா அதிகமாக இருக்குமென்றும் , ஒரு 
நாற்பது நாளைக்கு ஜமாஅத்துடனே முந்தின தக்பீரில் சேர்ந்து 
ெதொழுதால் அவன் நரகத்தை விட்டும் முனாபிக் தனத்தை விட்டும் 
நீங்கி விட்டான் என்று இரண்டு உரிமைச் சீட்டு எழுதப்படும் மன்றும் 
அல்லாஹு தஆலாவும் அவனுடைய மலக்குகளும் ஸப்புகளின் 
பேரில் சலவாத்துச் சொல்வார்கள் .. உங்கள் சப்புகளை நெருக்கி 
வையுங்கள் உங்களுடைய கைகளை ஒருவருக் கொருவர் இடிக்காமல் 
மெல்லினமாக்கி வையுங்கள்.. இடையில் ஷைத்தான் நுழையாம 
லிருக்கிறதற்காக இடைகளை அடைத்துக் கொள்ளுங்கள் . யாராவது 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 41 
இடை கிடந்ததை தேடிப்பார்த்து அடைத்து நிறப்பானே யானால் 
அவனுக்கு அல்லாஹுத்தஆவா ஒரு தாஜாவை உயற்த்திவிடுவான் 
என்றும் , உங்களி லொருவன் இமாமுக்கு முன்பாக தலையை உயர்த்தி 
னால் அல்லது வைத்தால் அவன் தொழுகையை அல்லாஹுத்தஆலா 
ஒப்புக்கொள்ள மாட்டான் என்றும் , ஒருசப்பை ஒருமனிதன் சேர்ந் 
தால் , அவனை அல்லாஹுத் தஆலா சேர்த்துக்கொள்வான் . முறிந் 
தால் அவனை அல்லாஹத் தஆலா முறித்து விடுவான் என்று திரு 
வளமானார்கள் . 

( ஹதீஸ் ) ஒருநாள் அப்துல்லா ஹிப்னு உம்மி மக்தூம் றலியல்லா 
ஹூ அன்ஹு நபிஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் அவர்களிடம் 
வந்து அல்லாவுடைய ற சூலே ! இந்த மதீனமோ புளுப்பூச்சிகள் மிகுத 
மாகவும் அய்வாய் மிருகங்கள் அதிகமாகவு மிருக்கிறது , நானோ கண் 
தெரியா தவனாகவும் வீடு தார மானவனாகவு மிருக்கிறேன் . ஆனால் 
எனக்கொரு கோல்காட்டி யிருந்தும் சில நேரங்களில் எங்கேயாவது 
போய்விடுகிறான் . எனக்கு இவ்வித தொந்திரவு யிருப்பதால் நான் ஜமா 
அத்தை விட்டு வீட்டில் தொழும்படி உத்திரவுஉண்டா? வென கேட்ட 
தற்கு உமக்கு பாங்குசப்தம் கேட்குமா? வென்று நபி ஸல்லல்லாஹு 
அலைஹிவஸல்லம் கேட்டார்கள் . அதற்கு ஆமென்றார் . உடனே உமக்கு 
ஜமாஅத்தைவிட வுத்திரவில்லை . ஜமாஅத்துக்கு ஹாலிறாக வேண்டு 
மென்று நபிநாயகம் திருவுளம் பற்றினார்கள் . ஆனதைப்பற்றியே 
இமாம் ஜமா அத்துடன் தொழுகிறது ஆண்பிள்ளைகளுக்கு பிலவந்த 
மான சுன்னத்தாயிருக்கும் . மேலும் பிலமான சொல்படி வாஜிபாக 
விருக்கும் . இனி ஜமாஅத்தில் குறைந்தது ஒரு முக்ததியும் இமாமு 
மாயிருக்கும் . ஆனபோதே ஒரு முக்ததியைக்கொண்டு ஜமாஅத்து 
டைய வருபை உண்டாகிவிடும் . ஒவ்வொரு முக்த நீ ஆகிலாகிய சிறு 
பிள்ளையானாலும் பெண்பிள்ளயானலும் வீட்டிலானாலும் ஒக்கும் . 

மாமுக்குவத்துகள் ஆறு , 
1 -வது : - இஸ்லாமாயிருக்கிறது. 2 - வது : -- பாலிகா யிருக்கிறது , 
3 -வது : -ஆகிலா பிருக்கிறது , 4 -வது :-ஆண்பிள்ளையா யிருக்கிறது , 
5 - வது : - தொழுகை கூடுகிறமட்டில் குறு அனில் பாடமாயிருக்கிற 
தும் , ஹற்பை பேதகமாக்கும்படி நாவின் கெடுதலையை விட்டும் ஸலா 
மத்தாயிருக்கிறது . 6 -வது : - வயிற்றோட்டம் போலொற்ற மற்றும் 
எந்த தங்கடங்களை விட்டும் ஸலாமத்தா பிருக்கிறது . 

6 


42 


அஹ்க்கர்முல் முஸ்லிமீன் ஹனம் 


ஹனபிய்யா . 


மாமை துடர்வதற்கு ஷற்த்துகள் பத்து . 
1 - வது : - இமாமை துடர்வதை முக்ததியானவன் , நிய்யத்துச் 
செய்கிறது . 

2 - வது : - இருவருடைய தலமும் ஒன்றாயிருக்கிறது . 
3 -வது : - இருவர் தொழுகையும் ஒன்றாயிருக்கிறது . 4 -வது : - முக்த 
தியுடைய எண்ணத்தில் இமாமுடைய தொழுகை துரிஸ்தாயிருக்கி 
றது . 5 - வது : - தொழுகையில் பெண்பிள்ளையுடைய பாதம் அவனு 
டைய எந்த ஒருபக்கம் முன்னாலேயாவது , வலது பக்கம் இடதுபக்கமா 
வது திறையன்றியே நேர்படாமலிருக்கிறது . 6 - வது : - முக்த தீயின் 
குதிகால் இமாமுடைய குதிகாலைக்காண முந்தாமலிருக்கிறது . 7 - வ 
து : -- இமாமுடைய திரும்புதல்களை அவரைக்காண்கிறது கொண்டு அல் 
லது அவருடைய சப்தத்தைக்கொண்டு அல்லது முக்த தீகளில் சிலரை 
காண்கிறது கொண்டு அறிகிறது . 8 -வது : - தொழுததின்பின் அல் 
லது முன் இமாமை முகம் அல்லது முஸாபிரென்றரிகிறது . 9- வது: 
இமாம் பருலுகளை செய்யும்போது முக்ததீ அவருக்கு முந்தாமல் அவ 
ருடன் அல்லது அவருடைய செயலின் பிறகடியில் செய்து வருகிறது . 
10 - வது :-ஷர்த்துகளை இறுப்பதில் முக்ததீ இமாமுக்கு சரியாக 
அல்லது அவருக்குத் தாழ்மையாய் இருக்கிறது . 

மக்ஹான இமாம்கள் . 
பாலிகெனும் வினா, கள் , வட்டி , இதுபோலான பெரும்பாவம் 
பகிரங்கமானவன் இமாமத்துச்செய்வது மக்றுஹ தஹ்ரீமாயிருக் 
கும் . குருடனையும் , அடிமையையும் , இல்மு இல்லாத பட்டிக்காட்டா 
னையும் , வினாவில் பிறந்தவனையும் , முகவறைகீறாத அழகான வாலிப 
னையும் , அல்ப புத்திக்காரனையும் , பக்கவாதக்காரனையும் , திரேகமெல் 
லாம் விஸரிய வெங்குட்டக்காரனையும் , நொண்டியையும் , குஷ்டவியா 
திக்காரனையும் , ஆண்உடம்பு தரிபட்டவனையும் , மலம் , ஜலம் , காற்று , 
இவைகளை படக்கிக்கொண்டு தொழுகிறவனையும் , ஒற்றைக் கண்ணனை 
யும் , நம்முடைய மதஹபில் பறுலு , ஷறது , முறித்தல் , இவைகளை 
பேணுகிறது . ஷக்கான மத்ஹபுக்காரனையும் , முற்படுத்துகிறதும் , 
இவர்களாக முந்துகிறதும் மக்றுஹ். ஆனால் இவர்களை தவிற ஏற்ற 
மானவர்கள் கிடையாமல்போனால் இவர்களுடைய இமாமத்து மக் 
ஹல்ல . இன்னும் இந்த மக்ஹ்கள் ஜமாஅத்துடைய ஸவாபை தட் 
டாது . ஆகையால் தனித்துத் தொழுகிறதைக்காண அவர்களுக்குப் 
பின்னால் தொழுகிறது ஏற்றம் . 


ஸதாராம தபோவன 

வாசக சாலை . 
அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


43 


வலப்புகளின் வரிசைகளைப் பேசல் . 
அன்ஸுறலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தொட்டும் வா 
யத்துச் செய்யப்பட்டிருக்கிறது . அவர்கள் சொன்னார்கள் : - றசூல் 
ஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் திருவுளம் பற்றினார்கள் . உங்களு 
டைய ஸப்புகளைச் சரியாக்குங்கள் . ஏனெனில் திட்டமாக சப்புகளைச் 
சரியாக்குகிறது தொழுகையைச் செவ்வையாக்கிறதில் நின்றுமாயிருக் 
கும் என்று இன்னும் அவர்களைத் தொட்டும் ரிவாயத்துச் செய்யப்பட் 
டிருக்கிறது . அவர்கள் சொன்னார்கள் : - றசூல் ஸல்லல்லாஹு அலை 
ஹிவஸல்லம் திருவுளம் பற்றினார்கள் . உங்களுடைய ஸப்புகளை நெரு 
க்குங்கள் இன்னும் அவைகளுக்கிடையில் முடுகுதலாக்குங்கள் . கழுத் 
துகளைக் கொண்டு நேராக்குங்கள் . ஏனெனில் என்னுடைய நப்சு அவன் 
வசத்திலிருக்கிறதே அந்த நாயன் பேரில் சத்தியமாக திட்டமாக நான் 
ஷைத்தானை சப்பினிடையில் நின்றும் அவன்கறுத்த ஆட்டைப்போல் 
புகுதக்காணுகிறேனென்று , இதை அபூதாவூது ரிவாயத்துச் செய்தார் 
கள் . ஆகையால் ஸப்பு நிற்கிறதில் இடைவழியை அடைத்து சிலறோடு 
சிலர் சேர்ந்து தோட்புயங்களைச் சரியாக்கவேண்டும் அதுகொண்டு 
இமாமும் அவர்களை யேவவேண்டும் . இன்னும் ஸப்பு நிற்கிறதிற் முக் 
ததீ ஒருவனாயிருந்தால் அவன் சிறுப்பிள்ளை யானாலும் பெரியவனானா 
லும் இமாமுடைய வலதுபாகத்தில் இடைவிடாமலும் முந்தாமலும் 
பிந்தாமலும் குதிகாலைச் சரியாகவைத்து நிற்கவேண்டும் . 


பாபுன் பீஸலாத்தில் வித்ரி 

வன் னவாபில் , 
வித்று தொழுகைபையும் நபிளான தொழுகையையும் 

பேசும் பாடம் . 
சுன்னத்தான தொழுகைகளெல்லாம் நப்லென்று சொல்லலாம் , 
நப்லான தொழுகைகளை சுன்னத்து என்று சொல்லப்படாது . 

( ஹதீது ) நபிஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் திருவுளம் பற்றி 
னார்கள் . இரவில் உங்களுடைய தொழுகையில் கடைசியானதை வித் 
முக்கிக் கொள்ளுங்கள் . விதரைக்கொண்டு சுப்ஹை முந்துங்கள் . யாரா 
கிலு மொருவன் இரவின் ஒடுக்கத்தில் நின்றும் அவன் எழும்பமாட் 


44 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிப்யா. 


லாவ 


டான் என்பதை பயந்தானாகில் அதன் துவக்கத்தில் அவன் வித்ரு 
தொழவும் . இன்னும் யாராகிலு மொருவன் அதன் ஒடுக்கத்தில் அவன் 
எழும்புவதை அவேழ்கையானானாகில் இரவின் ஒடுக்கத்தில் அவன் 
வித்று தொழவும் . ஏனெனில் , உறுதியாக இரவின் ஒடுக்கத்தின் 
தொழுகையாகிறது ஹாலிராக்கப் பட்ட தாயும் மிக வருசையான தாயு 
மிருக்கும் என்று திருவுளமானார்கள் . இன்னும் நபிஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம் திருவுளமானார்கள் . சிவந்த ஒட்டகத்தைக்காண 
கைறாயிருக்குமே , அப்படிக்கொற்ற ஒரு தொழுகையைக்கொண்டு அல் 

ஹுத் தஆலா உங்களுக்கு உபகாரஞ் செய்திருக்கிறான் . அதா 
வது வித்ாையிருக்கும் , அதை அல்லாஹ மத்தஆலா இஷாவுக்கும் பஜ் 
ருக்குமிடையில் வைத்திருக்கிறான் யென்று திருவுளமானார்கள் . இன் 
னும் நபிஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் திருவுளம் பற்றினார்கள். 
மனிதர்களே ! உங்களுடைய பற்லான தொழுகையின் கூலியை நிறப் 
பப்படுகிறதற்காக வேண்டி நப்லான வணக்கங்களை நிறைவேற்றி வாரு 
ங்களென்று திருவுளம் பற்றினார்கள். இன்னும் றசூல் ஸல்லல்லாஹு 
அலைஹிவஸல்லம் திருவுளமானார்கள் : - யாராகிலு மொருவன் என்னு 
டைய சுன்னத்தை யுவந்தால் என்னை யுவந்தான் . என்னை யுவந்தவன் 
சொர்க்கத்தில் என்னுடனாயிருப்பான் . இன்னும் ஒருரிவாயத்தில் என் 

சுன்னத்தை விட்டவன் என்னில் நின்றும் உள்ளவனல்ல 
என்று திருவுளமானார்கள் . 

வித்ரு தொழுகையுடைய ஹக்ம்கள் . 
வித்ருத் தொழுகையாகிறது வாஜிபாயிருக்கும் . வித்றாகிறது ஒரு 
ஸலாம் கொண்டு மூன்று றக அத்தாக தொழவேண்டும் . அதில் மூன் 
றாம் றக அத்துடைய ருகூஉக்கு முன்னாலே இரண்டு கையையும் முந் 
தின தக்பீருக்கு உயர்த்துவதுபோல் உயற்த்தி தக்பீர்சொல்லி கட்டி 
குனூதை அமர்ந்தோதியபின் ருகூஉக்கு தக்பீர்சொல்லி தொழுது 
முடிக்கவும் . ஆனால் முந்தின றக அத்து இமாமுடன் தவறின மஸ்பூ 
கானவன் இமாமுடன் மாத்திரம் குனூத்தோத வேணும் . றம்ஸானில் 
விதரை இமாம் ஜமாஅத்தாக தொழுகிறது சுன்னத்து மற்ற நாட்க 
ளில் மக்றூஹ். றம்ஸானில் இஷாவின் பற்லை அல்லது தறாவீஹை 
இவ்விரண்டி லொன்றையாவது இமாமுடன் தொழுதிருந்தால் மாத்தி 
ரம் விதரையும் இமாமுடன் தொழலாம் . 


னுடைய 


* 


- 


சாராய தபோவன 

வாசக சாலை . 
அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிப்யா. 45 
பாபுன் பீபலாயிலித் தறாவீஹ் , 
தறாவீஹ்உடைய வருசையை பேசும்பாடம் , 
( ஹதீஸ் ) றசூல் ஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் திருவுளமா 
றார்கள் . யாராகிலு மொருவன் றம்ஸான் மாதத்திரவையில் முளித்து 
ஸ்வாபை தேடினவனாகவும் , அதை உறுதிகொண்டவனாகவும் , நப்லான 
வணக்கங்களை வணங்கினால் அவனுடைய முந்தின பாவங்களை அல்லா 
ஹூத்தஆலா பொறுத்து விடுவான் . இன்னும் அலிறலியல்லாஹு 
அன்ஹு சொன்னார்கள் : - றசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 
திருவுளமானார்கள் . அற்ஷைசுற்றி கலீறதுல் குத்ஸென்னும் ஒருதல 
முண்டாயிருக்கிறது அதில் மட்டிலடங்காத மலக்குகள் இருந்து ஓயா 
மல் நாயனை வணங்குகிறார்கள் . நமஸானுடைய இரவுகளானால் பூமியில் 
இரங்கி ஆதமுடைய மக்களோடு தொழ நாயனிடத்தில் உத்திரவுகேட்டு 
எல்லா இரவிலு மிறங்குகிறார்கள் . ஆகையால் அவர்களுடைய மேனி 
ஒருவனில் பட்டாலும் அல்லது ஒருவனுடைய மேனி அவர்களில் பட் 
டாலும் அவன் சீதேவித்தனம் பெற்றுப்போவான் . அவனுக்கு மூதே 
விதனமே இல்லை என்று திருவுளமானார்கள் . இந்த ஹதீஸை அலீறலி 
யல்லாஹு அன்ஹுவில் நின்றும் உமறு றலியல்லாஹு அன்ஹு 
கேட்க்கவே இதர்க்கு நாம் மெத்த பாத்தியமென்று சொல்லி மனிதர் 
களை சேகரம் செய்து தராவீஹை நடத்தினார்கள் . 

தறாவீஹ் தொழுகையின் விவரம் . 
தறாவீஹ் தொழுகையாகிறது றமலான் மாதத்தில் ஒவ்வொரு 
இரவிலும் இருபது றக அத்து தொழுகிறது ஆண்பிள்ளைகளுக்கும் 
பெண்பிள்ளைகளுக்கும் சுன்னத்து முவக்கதாவாயிருக்கும் , ஏஃனி 
பிலவந்தமாக்கப்பட்ட சுன்னத்தாயிருக்கும் . இதை இரண்டு றக அத் 
தாக சலாம் சொல்லு மிடத்து இருபது றக அத்தையும் நிறப்பமாக்கு 
கிறது மிகவும் எற்றமாக இருக்கும் , அதை இமாம் ஜமாஅத்தாக 
தொழுகிறது சுன்ன துக் கிபாயாவா இருக்கும் . அதினுடைய வக்தாகி 
றது இஷாதொழுதபின் கிழக்கு வெளுக்கிறவரையிலா இருக்கும் , 
ரமலான் மாதமடங்கலிலும் தராவீ ஹில் ஒருவிடுத்தம் குரு ஆன் முழு 
மையும் ஓதிமுடித்து கதம் செய்கிறது சுன்னத்தாயிருக்கும் . 

இஷ்ராக் தொழுகையுடைய விபரம் . 
இஷ்ராக் தொழுகையாகிறது பஜ்ரு தொழுதபின் பொழுது கிள 
ம்புகிரவரையிலும் திக்றை கொண்டும் தஸ்பீஹை கொண்டும் பராக்கா 


46 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


கிரதும் பொழுது ஒருவல்லயபிரமாணம் ஆனபின் , இரண்டு றக அத்து 
இஷ்றாக்தொழுகிறது முஸ்தஹப்பு . 

தஹிய்யதுல் மஸ்ஜிதின் விபரம் . 
மஸ்ஜி துக்குள் போனவுடன் தஹிய்யதுல் மஸ்ஜிதென்று இர 
ண்டு றக அத்து நிய்யத்து செய்து தொழுகிறது சுன்னத்து இருக்கிற 
தர்குமுன் அதை தொழுகிறது எற்றமாயிருக்கும் , அதை ஒருநாளைக்கி 
ஒருவிடுத்தம் தொழுதால் போதும் . 

ஒழுவின் தொழுகையுடைய விபரம் . 
ஒலுசெய்து முடிந்தபின் அல்லது குளித்தபின் ஈரம் உணருமுன் 
ஒழுவின் நபில் என்று இரண்டு றக அத்து நிய்யத்து செய்து தொழு 
கிறது முஸ்தஹப்பு 

முஹாதொழுகையின் விபரம் , 
ழுஹா தொழுகையாகிறது முஸ்தஹப்பா இருக்கும் . அதின் 
வைக்தாகிறது பொழுது உயர்ந்த துமுதல் மதியமாகிறதர்கு கொஞ்சம் 
முன்வறையிலா இருக்கும் அதர்கு தெரிவு தலான வக்தாகிறது பகலில் 
நாலிலொரு பங்குக்குபின் சவாலுக்கு முன்னாலையா யிருக்கும் . 

இஸ்திகாரா தொழுகையின் விபரம் . 
இஸ்திகாறாவாகிறது ஒருகாரியம் நலவாகிறதை நாடினவனாக 
தொழுகிற தொழுகைக்கு சொல்லப்படும் , இஸ்திகாறா இரண்டு றக 
அத்து நிய்யத்து செய்து தக்பீர்கட்டி முந்தின றக அத்தில் குல்யா அய்யு 
ஹல் காபிருனையும் இரண்டாவது றக அத்தில் குல்ஹு வல்லாஹு 
அஹதும் ஓதிதொழுது முடிந்தபின் நாட்டத்துக்கு தகுந்த சாளயப்பா 
டான துஆவை ஓதவும் , 

தஸ்பீஹு தொழுகையின் விபறம் . 
தஸ்பீஹு தொழுகையாகிறது நாலுறகஅத் முஸ்தஹப்பாயிருக் 
கும் . மக்ரூஹான வைக்தை தவிற மற்ற நேறங்களடங்கலிலும் ஒரு 
இரவுபக லடங்களிலும் ஒருவிடுத்தம் தொழவும் . ஏலாவிட்டால் கிழ 
மையில் ஒருவிடுத்தம் அல்லது மாதத்தில் ஒருவிடுத்தம் அல்லது 
வருடத்தில் ஒருவிடுத்தம் அல்லது வயதில் ஒருவிடுத்தம் தொழவும் . 
இதில் மிகுதமான தவாபுண்டா யிருக்கிறதென்று ஹதீதில் வந்தி 
ருக்கிறது . 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


47 


தஹஜ்ஜது தொழுகையின் விபரம் . 
தஹஜ்ஜது தொழுகையைப்பற்றி அல்லாஹுத் தஆலா குரு 
ஆனில் திருவுளமானான் . வமினல்லைலி பதஹஜ்ஜத்பிஹி நாபில தன் 
லக அசாஅன் யபஅதக றப்புக மகாமன் மஹ்முதா எஃனீ முஹம் 
மதே ! இரவில் சிலதை குரு ஆன் ஓதி மேல் மிச்சமாக இருக்கிறஹாலில் 
தொழுவதர்காக வேண்டி நீர் உரக்கத்தைவிடும் . உம்மை உம்முடைய 
னாயன் மகாமன் மஹமூதில் எழுப்ப போதுமென்று திருவுளமானான் 
( ஹதீது றசூல் சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் திருவுளம் பற்றினார் 
கள் தஹஜ்ஜது தொழுகையை பத்திபிடியுங்கள் இரண்டு ரகஅத்தா 
னாலும் சரி என்றார்கள் . இன்னும் இரவின் நடுவில் ஒரு அடியான் 
தொழும் இரண்டு றக அத்தாகிறது அவனுக்கு துனியாவைக்காணவும் 
அதிலுண்டான நிஃமத்துகளை காணவும் மெத்த கைறாயிருக்கும் என்று 
திருவுளம் பற்றினார்கள் . இன்னும் றசூல் சல்லல்லாஹு அலைஹி 
வசல்லம் திருவுளம்பற்றினார்கள் . அல்லாஹுத் தஆலா ஒரு மனித 
னுக்கு றஹ்மத்து செய்வானாகவும் . எந்த மனிதனானால் அவன் இரவில் 
எழுந்திருந்து தானும் தொழுது தன் பெண்ஜாதியையும் எழுப்பி 
தொழசொல்லி அவள் எழும்பாவிட்டால் அவளுடைய முகத்தில் 
ண்ணீறை தெளித்தானே அந்த மனிதனுக்கு றஹ்மத்து செய்வானா 
கவும் . இன்னும் ஒரு பெண்பிள்ளைக்கு றஹ்மத்து செய்வானாகவும் 
எந்த பெண்பிள்ளையானால் தானும் இரவில் எழும்பி தொழுது தன் 
புருஷனையும் தொழசொல்லி அவன் எழும்பாவிட்டால் அவனுடைய 
முகத்தில் தண்ணீரை தெளிப்பாளே அந்த பெண்பிள்ளைக்கு றஹமத் 
செய்வானாகவும் என்று திருவுளமானார்கள் . ஆகையால் தஹஜ்ஜது 
தொழுகையாகிறது சுன்னத்தாயிருக்கும் , அத்தொழுகை குறைந்தது 
இரண்டு ரக்அத் நடு தரம் நாலுரகஅத் மிகுந்தது எட்டு ரகஅத்தாயிரு 
க்கும் அது இரவில்விடிய ஏழரை நாழிகை இருக்கும்போது அல்லது 
ஆறுநாழிகை இருக்கும்போது தொழுகிறது ஏத்தமாயிருக்கும் அதை 
வளமையான பின் உதுரன்றி விடுகிறது மக்ரூஹு . இனி தஹஜ்ஜு 
தாகிறது நித்திரைக்கு பின்னாலேயா இருக்கவேண்டும் . ஒருவன் உறங் 
காமல் தொழுதால் தஹஜ்ஜுதென்று சொல்லப்படாது சலாதுல்லைல் 
என்று சொல்லப்படும் ஆனால் அதன்பல நுண்டும் . 

சபருடைய நபில் தொழுகை. 
சபர் புறப்படும்போது வீட்டில் இரண்டு றக அத் தொழுகிறதும் ,, 
சபரைவிட்டும் வந்து சேரும்போது இரண்டுறக அத் பள்ளியில் தொழு 
கிறதும் , முஸ்தஹப்பாயிருக்கும் . 


48 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யர் . 


தாய் தகப்பன்மீது நபில் தொழுகிற விபரம் . 
அதாவது வெள்ளிக்கிழமை இரவில் மக்ரிபுக்கும் இஷாவுக்கு 
மிடையில் இரண்டு றக அத்தொழவும் , ஒவ்வொரு றக அத்தில் பாத்தி 
ஹா ஒருவிடுத்தம் . ஆயதுல் குர்சி பதினைந்து விடுத்தம் , குல்ஹுவல் 
லாஹ அஹது பதினைந்து விடுத்தம் சலவாத்து இருபதுவிடுத்தம் 
ஓதி தொழுது அதன் கவாபை தாய் தகப்பனுக்காக பஷிஷ் செய்கி 
றது முஸ்தஹப்பு . அப்படி செய்வது தாய் தகப்பனுக்கு செய்யவேண் 
டிய கடமையை நிறைவேற்றுகிறதா இருக்கும் . 
கிராணம் திடுக்கம் போலொத்தவேளையில் தொழுகிறது . 

சந்திரன் கிராணம் பிடித்திருக்கும்போது , அடமழை மிகுந்து 
இடிகள் கடினகாற்று இருள் பூமிகொழும்புதல் பேதி போலொத்த 
வியாதிகள் பகைவரில் நின்றும் உண்டான திடுக்கம் இவைபோலொத் 
தது உண்டானபோது அவரவரே தனித்தனியே ரவ்வண்டு றக அத் 
தொழுகிறது முஸ்தஹப்பு ( ஹதீது ) நபிசல்லல்லாஹு அலைஹிவசல் 
லம் திருவுளம் பற்றினார்கள் மனிதர்களே ! இந்த திடுக்கங்களில் நின் 
றும் ஒன்றை நீங்கள் கண்டீர்களாகில் தொழுகையளவில் ஒதுங்கி 
கொள்ளுங்களென்று திருவுளமானார்கள் . இனி சூரியகிரஹண வேளையில் 
ஜும்ஆ உடைய இமாம் குதுபாவை தவிர மற்ற ஷர்துகளை கொண்டு 
இரண்டு றக அத்து ஜமாஅத்தாக தொழுகிறதும் , தொழுது முடிந்த 
பின் சூரியன் வெளியாகிறவரை து ஆகேட்டு ஜனங்கள் ஆமீன் சொல்கி 
றதும் சுன்னத்து . ஜும்ஆஉடைய இமாம் ஹாளிராகாவிட்டால் தனி 
யேதொழுகிறது ஏற்றம் . 

களாதொழுகையின் விபறம் . 
தப்பிவிட்ட தொழுகைக்கும் வக்துடைய தொழுகைக்கு மிடையி 
லும் , இன்னும் தப்பிவிட்ட தொழுகை ஒன்றுக்கொன்றுக் கிடையிலும் 
தர்தீபு வாஜிபா இருக்கும் . அதின்விபாமாவது ஒருவனுக்கு ஐந்து 
வக்து தொழுகை வரையிலும் களாவாக 

களாவாக இருந்து வக்து தொழுகை 
வந்துவிடுமானால் அந்த களாவை தொழுததின் பின்னால் தான் ஒக்தின் 
தொழுகையை தொழவேண்டும் . அது விதுறாஇருந்தாலும் மொக்கும் . 
அதையும் பஜ்ருக்குமுன் களா செய்யவேண்டும் சாஹிபுத்தர் தீ பென் 
னும் தர் தீபு வாஜிபாயுள்ளவன் தப்பிவிட்டதை களா செய்யாமல் வக் 
தியாவை அதைவிட முப்படுத்தினால் கூடாது . இன்னும் ஒருவனுக்கு 
சில தொழுகைகள் களாவாயிருந்தால் அதுகளை களாசெய்யும் போது 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 


49 


பஜ்ரு , ழுஹரு , அஸரு , மக்ரிபு , இஷா இவ்விதமாக ஒழுங்குடன் 
தொழவேணும் . ஆனால் தப்பிவிட்ட தொழுகைகள் , வித்றை தவிர 
தான் . புலூகானது முதல் ஐந்து வக்துக்கு அதிகமா இருந்தாலும் 
அல்லது களாவை மறந்து வக்தியாவான தொழுகையை தொழுதுவிட் 
டாலும் அல்லது வக்தியாவான தொழுகையின் வக்து கிட்டுமையாகி 
விட்டாலும் தர் தீபு விழுந்து போம் , தவரிபோன தொழுகை ஐந்துக்கு 
அதிகப்பட்ட சபபால் தர்தீபுவிழுந்துப் போனபின் அதுகளை செய்து 
வந்ததில் ஐந்துக்கு குறைவாகி விட்டாலும் தர் தீபு மீழாது . 

முஸாபிர் தொழுகையின் விபரம் . 
ஒரு தனி தன் முகீமான ஊரை விட்டும் நடுத்தரமாக ராஹத்து 
டன் நடந்து மூன்று நாளையில் போய் சேரும்படியான ஊரை நாடி பய 
ணம்புறப்பட்டு வீடுகளை கடந்தால் அவனை முசாபிர் என்று சொல்லப் 
படும் . அவன் அந்த ஊரின் வீடுகளின் எல்கையை விட்டும் கடந்தது 
முதல் நவ்வாலு றக அத் பறுளான தொழுகைகளை இரண்டு ரகஅத் 
தாக தொழுகிறது வாஜிபு . ஒருஊரில்போய் சேர்ந்து அவ்வூரில் பதி 
னைந் துநாள் அல்லது அதிகமாக இருக்கவேணுமென்று நிய்யத்து செய் 
தால் அதுமுதல் அவன் முகமாகி விட்டபடியால் , நாலு றக அத்தும் 
சரியாய் தொழவேணும் . மூன்று இரண்டு றக அத்துள்ள தொழுகை 
களிலும் பறுலை தவிர உள்ள தொழுகைகளிலும் கஸ்ரு இல்லை . 


பாபுன் பீ பலாயிலுல் ஜும்ஆ . 
ஜும்ஆவுடைய வரிசையில் பேசும் பாடம் . 
அல்லாஹுத் தஆலா குரு ஆன் ஷரீபில் திருவுளமாயிருக்கிறான் 
ஓ ஈமான் கொண்டவர்களே ! ஜும் ஆஉடைய நாளில் நின்றும் தொழு 
கையளவில் கூப்பிடப்பட்டால் நீங்கள் அல்லாவுடைய திக்ரளவில் போ 
ங்கள் , கருத்தாவது தொழுகையளவில் போங்கள் . கொள்வினை , கொடு 
ப்பினையை விட்டுவிடுங்கள் , நீங்கள் அரிவுடையவர்களா ( பிருந்தால் அதை 
விட்டுவிட்டு தொழுகையளவில் போகிறது , உங்களுக்கு கைறா இருக் 
கும் என்று அல்லாஹுத்தஆலா குரு -ஆனில் திருவுளமானான் . ஹதீது 
றசூல் சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் திருவுளமானார்கள். யாராகிலு 
மொருவன் ஜனாபத் குளிபோல் ஜும்ஆஉடைய நாளில் குளித்து 
விட்டு பின்பு அவன்முந்தின சாஅத்தில் ஜும்ஆவுக்கு போனால் ஒரு 

7 


50 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 


ஒட்டகம் குருபான் கொடுத்த சவாபும் , இனி இரண்டாம் சாஅத்தில் 
போனால் ஒருமாடு குருபான் கொடுத்த சவாபும் , இனி மூன்றாம் 
சாஅத்தில் போனால் கொம்புள்ள ஒருதும்பை ஆடுகுருபான் கொடுத்த 
சவாபும் , நாலாம் சாஅத்தில் போனால் ஒரு கோழி அல்லது ஒருசாவல் 
குருபான் கொடுத்த சவாபும் , ஐந்தாம் சாஅத்தில் போனால் ஒருமுட் 
டை குருபான் கொடுத்த சவாபும் எழுதப்படும் . இனி இமாம் வந்துவி 
ட்டால் மலக்குகள் கடிதங்களை சுருட்டிவிடுவார்கள் . சவாபு எழுதமாட் 
டார்கள் . குத்பாவை கேட்டுக் கொண்டிருப்பார்களென்று திருவுளமா 
வார்கள் . இன்னும் நபிசல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் திருவுளமானார் 
கள் . ஜும் ஆவுடைய நாளாகிறது இரண்டு பெருநாளைக்காணவும் மற்ற 
நாட்கள் அடங்கலைக் காணவும் யேற்றமாயிருக்கும் . அடிமை பெண் 
பிள்ளை சிறு குழந்தை பிணியாளன் இந்நான்கு பேரைத்தவிர அந்தநாள் 
தொழுகை ஒவ்வொரு முஸ்லீமான மனிதன் பேரிலும் கடமையாயிருக் 
கும் . யாராகிலும் ஒருமனிதன் தங்கடமன்றி அதை விடுவானாகில், 
அவன் கருமத்தில் பறக்கத்தில்லை . அவனுக்கு ஹஜ்ஜுடைய பலனும் 
இல்லை. சதகாவுடைய நன்மையுமில்லை , தொழுகையுடைய வருசையும் 
மில்லை . இன்னமும் அல்லாஹுத்தஆலா என் ஷபாஅத்தை அவனு 

கொடுக்கமாட்டான் . அவன் இபாதத்தை அல்லாஹுத்தஆலா 
ஒப்புக்கொள்ளமாட்டான் என்றும் , இன்னும் ஜும்ஆவாகிறது பக்கீர் 
களுக்கு ஹஜ்ஜாகவும் மிஸ்கீன்களுக்கு பெருநாளாகவும் இருக்கு 
மென்று திருவுளமானார்கள் . இனி முஅத்தின் பாங்கு சொன்னவுடன் 
வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் முதலான செய்கை அடங்கலையும் விட்டு 
ஜும்ஆவுக்கு வரவேண்டியது வாஜிபாயிருக்கும் . ஆனால் அதபும் 
ஒடுங்குதலுமாய் சங்கையுடன் காலால் நடந்துவருகிறது யேற்றமா 
யிருக்கும் . வாங்கு சொன்னபின் துனியாவுடைய அமல் செய்கிறது 
தொழுது தீருகிறவறை ஹராமாயிருக்கும் . 

ஜும்ஆவுடைய அதபுகள் . 
ஜும்ஆவுக்காக குளித்து மணம் பூசுவதும் , நல்ல அழகாகிய 
ஹலாலான பிடவைகள் உடுத்துகிறதும் , நகங்களை அருக்கிறதும் , தலை 
முடி இரக்கிறதும் , பள்ளிக்குள் ஊதுவத்தி முதலாகிய வாசங்களை 
புகைக்கிறதும் , ஜும்ஆவுக்காக காலை நேரத்தில் போகிறதும் , கதீப் 
வருகிறவரைக்கும் இபாதத் செய்துக்கொண் டிருக்கிறதும் சுன்னத்தா 
பிருக்கும் . 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


51 


பாபுன் பீ அஹ்காமுல் ஜும்ஆ . 
ஜும்ஆவுடைய ஹூகும்களை பேசும் பாடம் . 

ஜும்ஆவில் பறுலு இரண்டு ரகஅத்து . சுன்னத்து முன்னே 
நாலுரக்கத்து பின்னே நாலுரக்கத்தாயிருக்கும் . அத்தொழுகை விதி 
யாகிறதற்கு அக்லும் புலூகும் தவிர ஒன்பது காரியத்தை ஷர்தாக் 
கப்படும் . 

ஜும்ஆ விதியாகிறதர்கு ஷர்த்து ஒன்பது . 
ஒன்றாவது ஆண்பிள்ளையாயிருக்கிறது , இரண்டாவது நாட்டாமக 
னாயிருக்கிறது , மூன்றாவது பட்டணத்தில் முகீமாயிருக்கிறது , நாலா 
வது சுவாத்தியமா இருக்கிறது , ஐந்தாவது கண் குருடின்றி பார்வை 
யுடையவனாயிருக்கிறது , ஆறாவது நடந்துபோக திராணியுண்டா யிருக் 
கிறது , ஏழாவது அநீதக்காரனைவிட்டும் அச்சம் தீர்ந்திருக்கிறது , எட் 
டாவது கடுசாகிய மழை சேரில்லாதிருக்கிறது , ஒன்பதாவது சிறை 
சாலையிலில்லா திருக்கிறது . 

ஜும்ஆ துருஸ்தாகிறதற்கு ஷர்த் ஏழு . 
ஒன்றாவது பட்டணம் அல்லது அந்த பட்டணத்துடைய வெளி 
யலாயிருக்கிறது , இரண்டாவது சுல்தான் அல்லது சுல்தானுடைய 
ஆள் அதிகாரியுண்டா யிருக்கிறது , மூன்றாவது லுஹருடைய வக்தா 
பிருக்கிறது , நாலாவது அந்த வக்துக்குள்ளே குத்பாஓதி தீருகிறது , 
ஐந்தாவது குதுபாவை ஜும்ஆகூடுகிற ஜமாஅத்துடைய முகதாவில் 
தொழுகைக்கு முன்னாலே ஓதிமுடிக்கிறது . ஆறாவது ஜமாஅத்துண் 
டாயிருக்கிறது . ஏழாவது அதைதொழுகிற பள்ளியில் எல்லோரும் 
தொழும்படி உத்திரவு கொடுக்கப்படுகிறது . 

இரண்டு பெருநாள் தொழுகையும் 

சிஹ்ஹத்தாகிறதர்கு ஷர்த் . 
இரண்டு பெருநாள் தொழுகையும் ஜும்ஆ விதியானவர்கள் 
பேரில் ஜும்ஆ வுடைய ஷர்த்துகளில் குதுபாவைத் தவிர மற்றும் 
ஷர்த்துகளைக் கொண்டு வாஜிபாகும் . இதில் குதுபா சுன்னத்தா 
பிருக்கும் . இந்த குதுபாவில் தக்பீரைக்கொண்டு துவர்க்கம் செய்ய 
வும் . அது எப்படியெனில் , முந்தின குதுபாவை துடர்ச்சியாக ஒன் 


52 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யர் . 


பது தக்பீரைக் கொண்டும் இரண்டாவதை எழு தக்பீறைக் கொண்டும் 
துவர்க்கம் செய்து இடைகளிலும் தக்பீர் சொல்லவும் . 
நோன்பு பெருநாள் தொழுகையின் முஸ்தஹப்புகள் . 

நோன்பு பெருநாள் தொழுகைக்கு போகுமுன் மதுரமாகிய கனி 
களை ஒத்தைப்பட தின்னுவதும் , மிஸ்வாக் செய்வதும் , குளிக்கிறதும் , 
மணம் பூசுவதும் , மிக்க அழகான உடை அணைவதும் , பித்ராவாஜி 
பான தொழுகைக்கு புறப்படுமுன் பித்ரா கொடுக்கிறதும் , ஈதுகா 
வென்னும் குதுபா பள்ளிக்கு காலை நேரம் கால் நடையாக போகிறதும் 
முஸ்தஹப்பு. 
இரண்டு பெருநாள் தொழுகையின் வக்தும் ஒழுங்குகளும் , 

பெருநாள் தொழுகையின் வக்தாகிறது பொழுது ஒரு வல்லய 
பிரமாணம் உயர்ந்தது முதல் மதியமாகிரவாயிலா இருக்கும் . தொழு 
கையிலிருக்கும் போது மதியமாகிவிடில் தொழுகை பசாதாகிவிடும் . 
பெருநாள் தொழுகையின் ஒழுங்காவது , இமாமும் கவுமுகளும் 
பெருநாள் தொழுகையை நிய்யத் செய்து தக்பீர் தஹ்ரீமா சொல்லி 
ஸனா ஓதியபின் மூன்று தக்பீரு சொல்வதில் ஒவ்வொரு தக்பீருக்கும் 
கையை உயர்த்தி , உயர்த்தின கையை மடக்காமல் தாழவிட்டு மூன்றாம் 
தக்பீருக்கு பின் கையை கட்டவும் . அம்மூன்று தக்பீருக் கிடையிலும் 
மும்மூன்று தஸ்பீஹுடைய கதருக்கு தாமதித்தவர்களாக நின்று 
பின்பு அவூது , பிஸ்மியும் சொல்லி பாதிஹாவும் , இன்னும் ஏதாவது 
ஒரு சூறத்தும் , ஓதியபின் எல்லோரும் முன்போல் கையை உயர்த்தி 
மூன்று தக்பீர் சொல்லி பின்புகையை உயர்த்தாமல் ருகூவுடைய தக்பீரு 
சொல்லி ருகூஉசெய்து தொழுகை முடிந்தபின் இமாம் மின்பரில் ஏரி 
இரண்டு குதுபாஓதுவார் . இனி அரபாஎன்னும் ஒன்பதாம் நாள் பஜ்ரி 
லிருந்து பதிமூன்றாம் நாள் அஸ்ரு வரையிலும் கூடிய இருபத்தி மூன்று 
வக்திலும் அந்தந்த நோத்தின் பறு தொழுகை தொழுத உடனே 
ஆண்பிள்ளைகள் இறைந்தும் பெண்பிள்ளைகள் மெள்ளவும் தக்பீர் தஷ 
ரீகு ஒருவிடுத்தம் சொல்கிறது வாஜிபு. ஒரு விடுத்தத்தைகாண அதிக 
மாக்கிறது முஸ்தஹப்பு . 

பித்ராவின் பயான் . 
யாதொரு முஸ்லிமாகிய நாட்டா மகனாகிய மனிதன் தன்னுடைய 
அகத்தியமான ஹாஜத்துகளை விட்டும் மேல் மிச்சமாகிய சகாத்தின் 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


53 


தொகையுடையவனாயிருந்தால் தன்னை தொட்டும் தன் சிறு பிள்ளை 
களை தொட்டும் வேலைக்குள்ள அடிமைகளை தொட்டும் பித்ரா கொடுப் 
பது அவன் பேரில் வாஜிபாகும் . வருஷம் நிறப்பமாகவில்லையானாலு 
மொக்கும் . பெண்ஜாதி பெரிய பிள்ளைகள் கச்சவடத்துக்குள்ள அடி 
மைகள் இவர்களை தொட்டும் கொடுப்பது வாஜிபாகாது . இனி சிறு 
பிள்ளைகளுக்கு சொத்திருந்தால் அதுகளுக்காக பித்ராவை அச்சொத் 
தில் நின்றும் கொடுப்படும் . பித்ராவாகிறது மணி கோதும்பில் அரை 
மரக்காலும் பேரீத்தம்பழம் கொடி முந்திரிபழம் தொலி கோதும்பு 
இவைகளில் 

மறக்காலுமாயிருக்கும் . ஆனால் இவைகளின் 
விலையை கொடுப்பது இவ்வஸ்துகளை கொடுப்பதை காண மெத்த வரு 
சையாயிருக்கும் . மரக்காலாகிறது இந்நேரத்தில் இந்நாட்டுகளில் 
வழங்குகிறபட்டணம் பக்கா படியால் இரண்டேகால்படி கொண்டதாம் . 
இனி அது வாஜிபாகிற நேரமாகிறது நோன்பு பெருநாள் கிழக்கு 
வெளுக்கிறது கொண்டாயிருக்கும் . 


பாபுல் மையத்து . 

மையத்துடைய பாடம் . 
மையத்தை குளிப்பாட்டுகிறதும் , நல்லடக்கம் செய்ய எத்தனிக் 
கிறதும் , கபன் செய்கிறதும் , தொழுவிக்கிறதும் , அடக்கஞ்செய்கிற 
தும் , பறுலுக்பாயாவா இருக்கும் , 

மையத்துத் தொழுகைக்கு ஷர்த்து எட்டு . 
ஒன்றாவது மையத்து இஸ்லாமாயிருக்கிறது , இரண்டாவது அது 
துப்பரவாயிருக்கிறது , மூன்றாவதுமையத்து ஹாளிறாயிருக்கிறது , 
நாலாவது ஜனங்களுக்கு முன்னாலே முற்படுத்திவைக்கிறது , ஐந்தா 
வது சந்து குடன் பூமியின் பேரில்வைக்கிறது , ஆறாவது இமாம் பாலிகா 
யிருக்கிறது ; எழாவது மையத்துக்கு ஒருஉருப்புக்கு நேராகநிற்கிறது , 
எட்டாவது இமாமும் ஜனங்களும் மையித்து வெட்கத்தலத்தை 
மறைக்கிறது , இனிமையித்து தொழுகையின்ருகுன்களாவது : - நாலு 
விடுத்தம் தக்பீர்சொல்கிறதும் நிலையில் நிற்கிறதுமாயிருக்கும் . 

பையத்து தொழுகையின் சுன்னத்து நாலு . 
ஒன்றாவது மையித்து ஆணா இருந்தாலும் , பெண்ணாயிருந்தா 
லும் இமாம் மையித்துடைய நெஞ்சுக்கு நேறேநிற்கிறது , இரண்டா 


54 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


வது முன் தின தக்பீருக்குபின்னாலே ஸனா ஓதுகிறது , மூன்றாவது 
இரண்டாவது தக்பீருக்குப்பின்னாலே சலவாத்து ஓதுகிறது , நாலாவது 
மூன்றாம் தக்பீருக்கு பின்னாலே து ஆஓதுகிறது . 

---- 
பாபுன் பீ பயானிஸ்ஸகாத்து . 

ஸகாத்துடைய பயானைபேசும் பாடம் . 
அல்லாஹுத்தஆலா குரு ஆன்ஷரீபில் யா அய்யுஹல்லதீன ஆம 
னூ அன்பிகூ என்னும் ஆயத்தில் திருவுளமாகிறான் . எஃநீஈமான் கொண் 
டஜனங்களே ! கொள்வினை கொடிப்பினை தோழமை ஒன்றுக்கொன்று 
சிபாரிசு 

சு இவைகள் செல்லாத நாள் வருகிறதர்க்கு முன்பாக உங்களுக்கு 
நான் தந்திருக்கிற முதலில் நின்றும் ஸகாத்கொடுங்களென்று , அல்லா 
ஹுத்தஆலா திருவுளமானான் , இன்னும் வல்லதீன யக்னிசூனஸ்ஸ 
ஹப வல்பில்லத என்னும் ஆயத்தில் திருவுளமாயிருக்கிறான் . 

( எஃநீ ) தங்கம் பொன் சகாத் கொடாமல் வைத்திருக்கிறார்களே 
அவர்களாகிறவர்கள் அந்த தங்கம் வெள்ளியை நாகத்துநெருப்பில் 
காயவைத்து இது தான் நீங்கள் உங்களுக்கு புதயலாக்கிவைத்திருந்தீர் 
களே அதை ருசிபாருங்கள் என்று அவர்களுடைய முகங்களிலும் விலா 
க்களிலும் முதுகுகளிலும் அதைகொண்டு சூடுபோடப்படுமே அந்த 
நாளையிலுண்டான அதாபைகொண்டு அவர்களுக்கு சோபனம் சொல் 
லுமென்று திருவுளமானான் . ( ஹதீது ) சசூல் சல்லல்லாஹு அலைஹி 
வசல்லம் திருவுளமானார்கள் . ஸ்காத்தை விலக்கினவன் நாகம்புகுது 
வான் . ஸகாத்கொடாதவனுக்கு தீனுமில்லை நோன்புமில்லை ஹஜ்ஜ 
மில்லை பீசபீலுமில்லை என்று திருவுளமானார்கள் . இன்னும் றசூல் சல் 
லல்லாஹு அலைஹிவசல்லம் திருவுளமானார்கள் . உங்களுடைய முதல் 
களைஸகாத்கொடுக்கிறதுகொண்டுகார்மானமாக்கிக்கொள்ளுங்கள் நசலா 
ளிகளுக்கு ஸதகாவை கொண்டு மருந்து செய்யுங்கள் . பலாய் முசிபத்து 
களுக்கு தாழ்மையுடன் துஆ கேள்கிறது கொண்டு முன் நோக்குங்க 
ளென்று திருவுளமானார்கள். 

கொத்து பறுளாகிறதர்க்கு ஷர்த்து ஐந்து . 
ஒன்றாவது பைத்தியமன்றி புத்திசாலியாயிருக்கிறது , இரண்டா 
வது பாலிகாயிருக்கிறது , மூன்றாவது முஸ்லிமாயிருக்கிறது , நாலாவது 
நாட்டாமகனாயிருக்கிறது , ஐந்தாவது கடனைவிட்டும் வீடு சேலை முத 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 


55 


லான அகத்தியமான சாமான்களைவிட்டும் மேல்மிச்சமான நிஸாபென் 
னும் தொகை உள்ளவனாயிருக்கிறது . 

ஸகாத் சிஹ்ஹத்தாகிறதர்க்கு ஷர்த்து . 
ஸகாத்தை பறுலாக்கிறதின் ஷர்த்தாவது , தொகைவந்து சேர்ந்த 
திலிருந்து ஒருவருடம் நிறம்புகிறதாயிருக்கும் . ஒருவருவடத்திநிடை 
யில் கச்சவடம் அருந்தரம் முதலியவைகளால் பிரயோஜனம் தேடப்ப 
ட்டதை அஸல் நிஸாபுடன் சேர்ந்து எல்லாத்திர்க்கும் சகாத்கொடுக்கவே 
ணும் . இனி சகாத் நிறைவேறுகிறது துரிஸ்தாகிறதின் ஷர்தாவது 
அதை கொடுக்கும்போது என் பேரில் விதியான ஸகாத்தை கொடுக்கி 
றேன் என்று அல்லது அம்முதலை கணக்குபார்த்து வைக்கும்போது 
ஸகாத்கொடுக்கிறதர்காக எடுத்துவைக்கிறேன் என்று நிய்யத் செய்ய 
வேண்டும் . 

பொன்வெள்ளி கச்சவடசரக்கின் நிசாபு . 
அதாவது : - பொன்னானாலும் இருபது கழஞ்சியும் , வெள்ளியா 
னால் இரு நூரு திர்ஹமுமாம் , கச்சவடசரக்கு இருந்தால் தங்கவிலையா 
வதுவெள்ளிவிலையாவதுவைத்துகணக்குபிட்டு ஈவுபடி கிரயத்தில்ஸகாத் 
கொடுக்கப்படும் . அதாவது நாற்பதிலொன்று கொடுக்கிறது பறுலு . 
சொன்ன தொகைக்கு குறைந்தால் ஸகாத்துவிதிஇல்லை. மேல்சொன்ன 
துகைக்கி எவ்வளவு கூடினதோ , அவ்வளவிலும் பத்துக்கு கால்வீதம் 
சேர்த்து கொடுக்கவேண்டும் . 

ஆடுமாடுகளின் நிலாபு . 
ஆடுமாடு வகைறாக்களின் ஸகாத்தாவது , ஒருவருடத்தில் மிகுந்த 
நாளைக்கி கை தீவனமில்லாது காட்டில் மேய்ந்து ஜீவிக்கும்படியான 
ஆடுகளிலும் , மாடுகளிலும் , ஒட்டகங்களிலும் ஸகாத்கொடுக்கிறது 
பறுளாஇருக்கும் . கை தீவனம் தின்னப்பட்டதுகளிலும் வேலைக்கி 
வைத்திருக்கப் பட்டதுகளிலும் , ஐந்துக்குகுறைந்த ஒட்டகங்களிலும் , 
முப்பதுக்கு குறைந்த மாடுகளிலும் , நாற்பதுக்கு குறைந்த ஆடுகளி 
லும் , சகாத்பறுலு இல்லை . இனி ஆடு நாற்பதிலிருந்து நூத்தி இருபது 
வரை ஒரு ஆடும் , நூத்தி இருப்பதிலிருந்து இரு நூருவரை இரண்டு ஆடும் , 
இருநூத்திலிருந்து முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது 
மூன்று ஆடும் கொடுக்கப்படும் . நானூறுக்கு நாலு ஆடும் கொடுக்கப் 
படும் . அப்பாலே எவ்வளவு அதிக்கப்பட்டாலும் , நூத்துக்கு ஒன்று 
வீதம் கொடுக்கப்படும் . இனி மாடுகளில் எருமை பசுவு காளை எதுவா 


வரை 


|- 56 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


னாலும் முப்பதிருந்தால் ஒருவருஷத்துகன்று ஒன்றும் , நாற்பதுக்கு 
இரண்டு வருஷத்து கன்று ஒன்றும் , அதற்குமேல் அன்பத்தொன்பது 
மட்டிலும் நாற்பதுக்கு கொடுப்பதை தவிர மேற்பட்டவையின் ஒவ் 
வொன்றுக்கு இரண்டுவயது கன்றுடைய கிரயத்தில் நாற்பதில் ஒவ் 
வொருபங்கு அதிகப்படுத்தியும் , அறுபதுக்கு ஒருவயது பருவத்து 
டைய இரண்டு கன்றும் , எழுபதுக்கு ஒருவயது பருவத்துடைய கன்று 
ஒன்றும் , இரண்டுவயது பருவத்தையுடைய கன்று ஒன்றும் , எண்பது 
க்கு இரண்டுவயது பருவத்துடைய கன்று இரண்டுமாக இதே பிரகா 
ரம் ஒவ்வொரு நாற்பதுக்கு இரண்டுவருஷக்கன் று ஒன்றும் , ஒவ்வொரு 
முப்பதுக்கு ஒருவய துகன்று ஒன்றுவீதம் கணக்குப்பார்த்து சகாத் 
கொடுக்கவேணும் . 

நஞ்சை புஞ்சைகளின் நிலாபு . 
நஞ்சை புஞ்சை முதலான நிலங்களில் வறப்பட்ட வரும்படியில் , 
தண்ணீர் இரவையாய் உற்பத்தியாகிறகில் வருகிற வரும்படியில் இரு 
பதிவொன்றும் , மழை பெய்து அல்லது குளத்து தண்ணீர் பாய்ந் 
தும் உற்பத்தியாகிற வரும்படியில் பத்தில் ஒன்றும் கொடுக்கப்படும் . 
இன்னும் உஷ்ரு குராஜு பூமிக்கு ஹூகும் விரிவாய் இருக்கிறது . 
அதை பெரிய கிதாபுகளில் அறியலாம் . 

வலகாத்துவாங்க பாத்தியமானவர்கள் எழுபேர் . 

ஒன்றாவது பகீறானவன் நிசாபுக்கு குறைந்த ஐவேஜுடையவன் , 
இரண்டாவது மிஸ்கீன் அவன் யாதொன்று மில்லா தவன் , மூன்றாவது 
ஸகாத் முதலை பிரித்து சுல்தானிடம் கொடுக்கும் தெண்டகாரன் , நாலா 
வது முகாதபெனும் முரி எழுதிகொடுத்த அடிமை , ஐந்தாவது கடன் 
பட்டிருக்கிற மிடுமையாளன் ஆறாவது பீசபீலுக்கு போகிறவன் 
ஏழாவது முசாபிறானவன் . 

ஸகாத்துவாங்க தகாதவர்கள் . 
காபிர்களுக்கும் தன் தாய் தகப்பன் பாட்டன் பாட்டி தன்னுடைய 
அடிமைபிள்ளை பிள்ளையுடைய பிள்ளை பெண்ஜாதி தான்முறி எழுதிவாங் 
கி இருக்கிற அடிமைபுருஷன் இருநூறு திர்ஹம் நிசாபுடைய சீமான் , 
அவனுடைய சிறு குழந்தை ப நூஹாஷிம்கள் அவர்கள் உரிமை 
விட்ட பயல்கள் ஆக இவ்வளவு பேருக்கும் ஸகாத் கொடுத்தால் 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 57 
பாபுன் - பிஸ்சௌம் . 

. 
நோன்புடைய வருசையில் பேசும் பாடம் . 
ஓய் ஈமான் கொண்டவர்களே ! உங்கள் பேரில் நோன்பை பறுலாக் 
கப்பட்டது . ஆதம்முதல் உங்களுக்கு முன்உண்டான நபிமார்கள் பேரி 
லும் உம்மத்துமார்கள் பேரிலும் பறுவாக்கப்பட்டதுபோல் என்று அல் 
லாஹுத்தஆலா திருவுளமானான் . றசூல்ஸல்லல்லாஹு அலைஹிவசல் 
லம் திருவுளமானார்கள் . ஐந்துவக்து தொழுகையும் ஒருஜும்ஆ மறு 
ஜும்ஆவரையிலும் , ஒருறமளான் மறுறமளான் வரையிலும் அதுகளு 
க்கு இடைகளில் உண்டானபாவங்களுக்கு தெண்டகுத்தமா (பிருக்கும் . 
பெரும் பாவங்களை தவிழும் காலமெல்லாம் றசூல் சல்லல்லாஹு அலை 
ஹிவசல்லம் திருவுமைானார்கள் . யாராகிலும் ஒருவன் றமளாளில் ஒரு 
நாள் நோன்பு பிடித்தால் அவன் பாவத்தைவிட்டும் அன்றுபிறந்த பால 
கனைபோலாகிவிடுவான் . அவன் ஹயாத்தாஇருக்க அவனைவிட்டும் மாத 
ம் புறப்பட்டால் மருவருஷமட்டில் அவன் பேரில் ஒருபாவமும் எழுதப் 
படாதென்று திருவுளமானார்கள். இன்னும் திருவுளமானார்கள் . நோன் 
பாளியுடைய நித்திரை வணக்கம் அவனுடைய மூச்சு தஸ்பீஹு அவ 
னுடைய து ஆகபூல் , அவனுடைய பாவம் பொருக்கப்பட்டது . அவனு 
டைய அமலுக்கு தவாபு இரட்டிப் பாக்கப்பட்டது என்று திருவுளமானா 
ர்கள் . றசூல் சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் திருவுளமானார்கள் . 
நோன்பாளியுடைய வாயின் வாடையாகிறது அல்லாஹுத் தஆலா 
இடத்தில் கஸ்தூரிவாடையினும் மெத்தமணமா இருக்கும் . கருத்தா 
வது கியாமத்தில் அவர்களுடைய வாய்களின் வாடை கஸ்தூரிவாடை 
போல் வீசுமென்றது . இன்னும் திருவுளமானார்கள் . நோன்பாளிகள் 
கபுருகளைவிட்டும் புரப்படும்போது அவர்களுடைய வாய்களில் நின்றும் 
கஸ்தூரியைக்காண மணமான வாடைவீசும் , அதைகொண்டு அவர்களை 
கண்டுபிடித்து அவர்களுக்கு தீன்மரவைகளையும் கஸ்தூரி முத்திரை 

வத்த கெண்டிகளையும் கொடுத்து , மனிதர்வயிறு நிரம்பியநேரத்தில் 
நீங்கள் பசித்திருந்தீர்கள் , இப்போ புசித்திருங்கள் . அவர்கள் தாகம் 
தீர்ந்திருந்த நேரத்தில் நீங்கள் தாகித்திருந்தீர்கள் . இப்போ இதை 
குடித்து தாகம் தீருங்கள் அவர்கள் சுகமாயிருந்த நேரத்தில் நீங்கள் 
வருத்தத்தி லிருந்தீர்கள் . இப்பநீங்கள் சுகத்திலிருங்கள் என்று சொல் 
லப்படும் அவர்கள் தின்பார்கள் , குடிப்பார்கள் , சுகம் பெருவார்கள் , 
மற்ற மனிதர்கள் கேள்விகணக்கிலும் தாகத்திலும் , வருத்தத்திலும் 

8 


வை 


58 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா , 


இருப்பார்கள் . றசூல் சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் திருவுளமா 
னார்கள் . யாராகிலும் ஒருவன் றமலான் தீருமளவும் மக்ரிபும் இஷா 
வும் ஜமாஅத்தில் தொழுதால் லைலதுல் கதரில் நின்றும் நிறப்பமான 
பெயறை எடுத்துகொண்டா னென்று திருவுளமானார்கள் . இன்னும் 
யாதாமொருவன் இஷாவுடைய ஜமாஅத்துக்கு ஹாளிறானால் அவன் 
றமளானில் நின்டும் லைலதுல் கத்ரை எத்திகொண்டா னென்று 
திருவுளமானார்கள் . 

நோன்புடைய ஹூகும்கள் . 
நோன்பாகிறது ஹைலு நிபாசு இவைகளை விட்டும் துப்பரவாகிய 
முஸ்லிமானவர்கள் , கிழக்கு வெளுத்தது முதல் பொழுது அடைகிற 
வரையில் , யாதொரு வஸ்துவை உள்ளே செலுத்துவதை விட்டும் அப் 
த்தின் ஆசையை நிறைவேற்றுகிறதை விட்டும் நீங்கி நிய்யத்தோடிருக் 
கிறது . ஆகையால் நோன்பு துரிஸ் தாகிறதர்கு , ஷர்த்து இஸ்லாமா 
இருக்கிறதும் , ஹைலு நிபாசைவிட்டும் துப்பரவாயிருக்கிறதும் நிய் 
யத்து வைப்பதுமா யிருக்கும் . 

நோன்பின் முஸ்தஹப்புகள் மூன்று . 
ஒன்றாவதுசஹரு வக்தில் சாப்பிடுகிறது , இரண்டாவது கிழக்கு 
வெளுக்கிற சந்தேகப்படுகிற வரையிலும் அதை பிற்படுத்தாம லிருக் 
கிறது , மூன்றாவது வக்து வந்தவுடன் நோன்பு திறக்குகிறது . 

நோன்பு மூன்றுவகை. 
ஒன்றாவது பறுலான நோன்பு . அதாவது றமலானுடைய அதா 
வான நோன்பும் களாநோன்பும் தெண்டங்களுடைய நோன்புமாயிருக் 
கும் . இரண்டாவது வாஜிபானநோன்பு அதாவது , நேற்சைநோன்பும் 
நபில்நோன்பில் துடங்கியபின் அதை நிறப்பமாக்குவதும் , அதை பசா 
தாக்கினால் களாசெய்வதும் நேர்சை செய்யப்பட்ட இஃதிகாபுடைய 
நோன்பா இருக்கும் , மூன்றாவது முஸ்தஹப்பான நோன்பு அதாவது 
முஹற்றமாதம் ஒன்பது அல்லது பதினோறாம்நாளுடனே ஆஷூறா 
வென்னும் பத்தாம் நாள் நோன்பும் துல்ஹஜ்ஜு ஒன்பதாம் நாளாகிய 
அரபா நோன்பும் மாசமடங்கலிலும் ஐயாமுல்பீலு என்னும் பதிமூன் 
று பதிநாலு பதினைந்து இம்மூன்று நாள் நோன்பும் வியாழன் திங்கள் 
நோன்பும் , ஷவ்வால்மாதம் ஆறுநோன்பும் ஆகிய இவைகளா 
இருக்கும் . 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 


59 


தெண்டகுற்ற மில்லாமல் நோன்பை 

முறிக்கும் கருமங்கள் . 
அதாவது வாய் கொப்பளிக்கும்போது , தண்ணீர் உள்ளே போகி 
றதும் , நித்திரை செய்தவனாக குடிக்கிறதும் , கிழக்கு வெளுக்கவில்லை 
என்று ஜிமாஉ செய்கிறதும் , கிழக்கு வெளுக்கவில்லை என்று சஹரு 
ஒஜீபனம் தின்னுகிறதும் , ஒருவனுடைய வம்பு தலுக்காக நோன் 
பை முறிக்கிறதும் , அல்லது மரதியாக தின்றவன் , ஜிமாவு செய்தவன் , 
ஹாக்கத்தானவன் , பார்வையால் இந்திரியத்தை இறக்கினவன் , சத்தி 
மிகுதமானவன் நோன்பு முறிந்து விட்டதென்று எண்ணி யாபகத் 
தோடு தின்றாலும் , ஜிமாஉசெய்தாலும் , காதுக்குள்ளே எண்ணை சொட் 
டுவிட்டாலும் , கல்லை கட்டையை இரும்பை இதுபோலுத்தவைகளை முழு 
ங்கினாலும் , றமளான் அடங்களிலும் நோன்பு பிடிக்கிறதைநிய்யத்து செ 
ய்யாமல் பிடித்தாலும் , நிய்யத்து செய்யாமல் விடிந்தவன் யாபகத்தோடு 
தின்றாலும் , தொண்டைக்குள் மழை , பனி , நுழைந்தாலும் , பெண்ஜா 
தியை முத்தமிட்டு அல்லது தொட்டு மனிஇரங்கி விட்டாலும் , நம 
வான் அதாவான நோன்பல்லாத்ததை டசாதாக்கிவிட்டாலும் இஸ் 
திஞ்சா துப்புரவு செய்யும்போது தண்ணீர் பின் துவாரம் அல்லது 
முன் துவாரத்துக்குள்ளே நுழைந்தாலும் , தானே வாய்நிறம்பிய சத்தி 
யை உள்ளே மீளவைத்தாலும் யாபகத்தோடு முறண்டாய் சத்தி எடுக்க 
தேடி வாயை நிறப்பிவிட்டாலும் பல்லுக்கிடையில் கடலை பிறமாண 
மிருந்து அதை தின்றாலும் பொழு தடையாமலிருக்க நோன்பு திரந்தா 
லும் நோன்பு முறிந்து விடும் , தெண்ட் குற்றமில்லை . களாசெய்ய 
வேண்டும் 
தெண்டகுற்றத்தோடு நோன்பை முறிக்கும் கருமங்கள் . 

அதாவது றமளான் அதாவான நோன்பில் யாபகத்தோடு இரண் 
டிலொரு துவாரத்தில் ஜிமாவு செய்தாலும் , அல்லது ஜிமாவு செய்யப் 
பட்டாலும் , யாதொரு வஜீபனத்தை தின்றாலும் , யாதொரு மருந்து 
குடித்தாலும் , வாயில் புகுந்தமழை அல்லது பனி முழுங்கினாலும் 
பெண்ஜாதியுடைய எச்சயை முளுங்கினாலும் அல்லது இரத்தம் குத்தி 
வாங்கினதில் அது நோன்பை முரிக்குமென்றெண்ணி யாபகத்தோடு 
தின்றாலும் , நோன்பு முறிந்துவிடும் தண்டகுற்றமும் கொடுத்து 
களாவும் செய்யவேண்டும் . 


60 அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா .. 

கபாரத்தென்னும் தெண்டமாவது . 
கபாரத்தென்னும் தெண்டமாவது யாதொரு ஐபுமில்லாத அடி 
மையை உரிமைவிடுகிறது . அது ஏலாவிட்டால் இரண்டு பெருநாளும் 
துல்ஹஜ்ஜு மாதம் பதினொண்ணு பன்னிரண்டு பதிமூன்று இந்தநா 
எல்லாத்ததில் இரண்டுமாதம் துடர்பிடியாக நோன்பு பிடிக்க வேணும் 
அதற்கு திராணி பெறாவிட்டால் அருப்பது மிஸ்கீன்களுக்கு காலையும் 
மாலையும் வயிறுநிறய ஒஜீபனம் கொடுக்கவேண்டும் . அல்லது அரு 
பது மிஸ்கீனுக்கு ஒவ்வொருவருக்கு மணிகோதம்பானால் அரை 
மரக்கால் ஈத்தம்பழம் தொலிகோதம்பானால் ஒருமரக்கால் அல்லது 
அதன்கிறயம் வீதம் கொடுக்கவேணும் . 

நோன்பை முரிக்காத கருடங்கள் . 
நோன்பை முரிக்காத கருமங்களாவது: - நோன்பு பிடித்தவன் 
மாதியாக தின்றாலும் , குடித்தாலும் , ஜிமாஉசெய்தாலும் , தொண்டை 
யில் புழுதி , அல்லது ஈ , அல்லது புகைபுகுந்தாலும் , எண்ணை தேய்த் 
தாலும் , சுருமா போட்டாலும் , இரத்தம்குத்தி வாங்கினாலும் , பெண் 
ஜாதியை முத்தமிட்டு விந்திரங்க வில்லையானாலும் , ஹாக்கத்தானா 
லும் , பார்வை இடுகிறதினால் யோசனை இடுகிறதினால் விந்திரங்கினாலும் 
ஒழுசெய்தபின் வாயிலுள்ள எச்சி ஈரத்தை எச்சியுடன் முழுங்கினாலும் 
காதில் தண்ணீர் புகுந்தாலும் , காதில் குச்சியை மடக்கி மடக்கி புகுத் 
வைத்தாலும் , பல்லுகளுக்கு இடையிலிருந்து கடலை பிரமாணத்துக்கு 
தாழ்ந்ததை முழுங்கினாலும் , வாய்நிறம்ப சத்தி எடுத்தாலும் , ஜூனு 
பாளியாக விடிவேறானாலும் புரம்பேசினாலும் , மூக்கிலே சளிஇருந்து 
அது யுருஞ்சி தொண்டைகுளியில் புகுந்தாலும் , வாய்நீர் நாடியளவில் 
தொங்கினதை உதட்டினால் உள்ளே இழுத்தாலும் , யாதொருவஸ்து 
வை வாயால் சுவைத்தாலும் நோன்பை முறிக்காது , இவைகளில் சிலது 
ஹறாம் , சிலது குற்றமில்லை , சிலது மக்ரூஹாயிருக்கும் . 

நோன்பின் மக்ரூஹுகள் . 
நோன்புடைய மக்ரூஹுகளாகிறது நோன்பாளி தங்கடமின்றி 
யாதொன்றை சுவைத்து ருசிபார்த்து துப்புகிறதுமன்று சேர்ந்த 
வெள்ளை குந் துருக்கத்தை மெல்லுகிறதும் ஒழுவில் வாய் கொப்பளிக் 
கும்போது நாசிக்குத் தண்ணீர் செலுத்துகிறபோதும் அதிக கடப்பாக 
செய்கிறதும் , இன்னும் நோன்பை முறிக்கிறதை அச்சந் தீர வில்லையா 
னால் பெண்ஜாதியை முத்தமிடுகிறதும் , பிடிக்கிறதும் , கழுத்தோடு 


2 


அஹக்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


61 


கழுத்து கட்டி அணைக்கிறதும் , உமிழ்நீரை வாயில் சேகரித்து விழுங் 
குகிறதும் நோன்பைவிட்டு பலகேடாகும்படியான காரியத்தை செய் 
கிறதும் மக்ரூஹு . 

-၁၁၀၀ 


வரை 


பாபுல் ஹஜ்ஜு 
ஹஜ்ஜுடைய வருசையை பேசும்பாடம் . 
அல்லாஹுத் தஆலா திருவுளமானான் . எஃநியாறாவது ஒரு 
முஸ்லிமான மனிதன் தான் செய்யவேண்டிய கடன் போக தனக்கும் 
தன் பெண்ஜாதி பிள்ளைகளுக்கும் மக்கம் போய் அவன் வருகிற 

காணும்படியான சிலவிற்கும் வாகனத்திற்கும் , திராணிபெற் 
றால் அவன் அல்லாவுக்காக கஃபாவில் சென்று ஹஜ்ஜு செய்கி 
றது கடமையாயிருக்கும் . ( ஹதீது ) நபிசல்லல்லாஹு அலைஹி 
வசல்லம் திருவுளமானார்கள் . யாறாகிலும் ஒருவன் ஹஜ்ஜுக்குபோய் 
வர திராணி பெற்று ஹஜ்ஜு செய்யாமல் மவுத்தானால் அவன் நாடி 
னால் எஹதியாக சாகவும் நஸ்றாணியாக சாகவும் எஃகி அவன் சாகு 
ம்போது எஹதியாக சாவான் . அல்லது நஸ்றானியாக சாவான் . 
என்றும் , இன்னும் யாராகிலும் ஒருவன் அல்லாவைநாடி ஹஜ்ஜு செய் 
ய போய்வந்தால் அவன் முன் செய்த பாவங்களையும் பின் செய்த பாவங்க 
ளையும் பொருக்கப்படும் . இன்னுமவன் யாருக்காக துஆகேட்டானோ 
அந்த துஆவையும் கபூல் செய்யப் படுமென்றும் இன்னும் யாராகிலும் 
ஒருவன் ஹஜ்ஜு செய்கிறவனாக உம்றாசெய்கிறவனாக நாடி வீட்டை 
விட்டு புறப்பட்டு போகிறவழியில் மவுத்தாகிவிட்டால் அவனுக்கு 
ஹஜ்ஜுடைய தவாபையும் உம்றாஉடைய தவாபையும் கியாமநாள் 
வரையிலும் வருடமடங்கலுக்கும் அல்லாஹுத் தஆலா கொடுப்பா 
னென்றும் இன்னும் யாராகிலும் ஒருவன் ஹஜ்ஜுக்குபோய் வரும் 
போது வீட்டுக்குள் நுழைகிற தர்க்கு முன்பால் அவனைக்கண்டால் 
அவனுக்கு சலாம் சொல்லி கைகொடுத்து உனக்கு பிழையைபொருக்க 
தேடும்படி சொல்லு அவனோபாவங்களை பொருக்கப்பட்டவனா பிருக்கி 
நான் என்றும் திருவுளமானார்கள். 

ஹஜ்ஜுடைய ஒழுங்குகள் . 
யாறாகிலுமொருவன் ஹஜ்ஜுக்குபோக நாட்டங்கொண்டால் , 
முதலாவது தன் பாவத்தை விட்டும் தௌபாசெய்யவும் , கடன் முதலா 


62 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா , 


ன துகள் மனிதர்களுக்கு கொடுக்கவேண்டிய திருந்தால் அவைகளை 
நிறைவேற்றி ஜனங்களுடைய பாரம் தன்மேல் விழுந்திருப்பதை யகற் 
றவும் பெண்டீர் மக்களின் வகைறாவின் அன்னவஸ்திரம் முதலானதை 
நடப்பிக்கவும் வசியத்து பத்திரிகை எழுதவும் ஹலாலான சொத்துக 
ளில் நின்றும் வழிசிலவுக்கு எடுத்துகொள்ளவும் சந்தேகமான சொத் 
துகளில் நின்றும் எடுத்து ஹஜ்ஜு செய்தால் அந்தஹஜ்ஜுகபூலாகி 
றதில் தடைஉண்டா யிருக்கிறதென்றும் , வந்திருக்கிறது . சந்தேக 
மில்லாத பொருளாவது : - ஒருவன் இடத்தில் தனக்கு வழிசிலவுக்கு 
காணும்படியான ஐவேஜு கடன்வாங்கி வேறே வைத்துவிட்டு தன்னி 
டமிருக்கிற சந்தேகமான சொத்தை அக்கடனுக்கு ஈடுசெய்து விடுகிற 
தாயிருக்குமென்று ரூஹுல் பயானில் வருகிறது . ஆனால் ஹறாமா 
யிருக்கிற முதலை அப்படி செய்தால் கூடாது . 

ஹஜ்ஜுடைய ஹ கும்கள் . 
ஹஜ்ஜு செய்கிறதாவது : - 

அதன் நிய்யத்துகொண்டு இஹறாம் 
கட்டி நஹறெனும் பத்தாம் நாள் பஜ்ரிலிருந்து அஸ்ரிகொடுக்கம் 
வரையில் தவாபு செய்தவனாக கஃபாவை சியாறத்து செய்கிறது . 
அரபாநாள் மதியம் திரும்பினதிலிருந்து நஹருடையநாள் பஜ்ருவரை 
பிலு முள்ள நேரங்களில் எந்தநேரமாவது தரிபட்டவனாக அரபாவை 
சியாரத் செய்கிற துமா(பிருக்கும் . ஆனால் இஹ்ராம் கட்டுகிறது ஷர் 
தாயிருக்கும் . இஹ்ராம் கட்டுகிறதாகிறது ஒழுவு செய்தபின் அல் 
லது குளித்தபின் துப்பாவாகிய தையலில்லாத வெள்ளை சீலை இரண்டி 
லொன்றை உடுத்து ஒன்றைமேல் போட்டு இஹறாம் கட்டுகிற தலத் 
தில் மணம்பூசி இரண்டு ரக்அத்தொழுது ஆண்டவனே ! நான்ஹஜ்ஜை 
நாடுகிறேன் அதை எனக்கு இலேசாக்கி தரவேணும் . அதை கபூல் 
செய்ய வேண்டுமென்று நாடி மொழிந்து தல்பியாவும் சொல்லி முடிக்க 
வும் , இப்படி இஹ்றாம் கட்டுமுன் முடி இறக்கிறது நகம் தரிக்கிறது 
போலான சியல்களை செய்து கொள்கிற முஸ்தஹப்பாம் . 

ஹஜ்ஜுபறுலாகிறதர்க்கு ஷர்த்து எட்டு . 
ஒன்றாவது இஸ்லாமாயிருக்கிறது , இரண்டாவது புத்திசாலியா 
பிருக்கிறது , மூன்றாவது பாலிகாயிருக்கிறது , நான்காவது தன் ஊர்கா 
பர் புறப்படும் நேரத்தில் திராணிபெறுகிறது . ஐந்தாவது நடுத்தரமா 
கிய ஊண் தீன் சாமானின் பேரில் திராணிபெற்று பிருக்கிறது , ஆறு 
வது தாருல்ஹாப் என்னும் இஸ்லாமில்லாத காபிர்தேசத்தி லிருக்கிற 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 63 
ஒரு முஸ்லிமானவன் ஹஜ்ஜு விதியென்று அறிகிறது , ஏழாவது 
தின்னப்பட்ட தீனின் பேரில் திராணிபெற்று யிருக்கிறது , எட்டாவது 
தான் போய்வருகிற வரைக்கும் தன்னுடைய சிலவைவிட்டும் தான் 
அன்னவஸ்திரம் கொடுக்கவேண்டியது வாஜிபு என்று அரிகிறவர்க 
ளின் சிலவைவிட்டும் விடு சாமான் தொழிலாயுதம் கடனாயிருக்கிறது . 
ஹஜ்ஜை நிரைவேற்றுகிறதற்கு ஷர்த்துகள் ஐந்து . 
ஒன்றாவது சரீரம் 

சரீரம் சுவாத்தியமாயிருக்கிறது , இரண்டாவது 
பாதையில் அச்சம் தீர்ந்திருக்கிறது , மூன்றாவது சிறைச்சாலையில் 
இல்லாமலிருக்கிறது , நான்காவது பெண்பிள்ளைக்கு கொள்ள ஹராமா 
னவன் புருஷனுண்டாயிருக்கிறது . ஐந்தாவது இத்தத்து பில்லாம 
லிருக்கிறது . 

ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் இருபத்திரண்டு . 
ஒன்றாவது மீக்காத்து என்னும் இஹ்ராம் கட்டுகிறதற்கு குறிப் 
பிட்ட எல்கையில் இஹ்ராம் கட்டுகிறதும் , இரண்டாவது அற்பாவில் 
பொழுது அஸ்தமிக்கும் வரையில் தரிபடுகிறது , மூன்றாவது நஹ்ரு 
டையநாள் கிழக்கு வெளுத்தபின் சூரியன் உதயமாகுமுன் முஸ்தலிபர் 
வில் தரிபடுகிறது . நான்காவது ஜும்ரஹ்களை கல்லால் எரிகிறது . 
ஐந்தாவது ஹஜ்ஜு உம்ரஹ் இரண்டுக்கும் சேர்த்து இஹ்ராம் கட்டி 
னவனும் உம்ராசெய்தபின் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டினவனும் குரு 
பான் கொடுக்கிறது . ஆறாவது தலைமுடி இறக்கிறது . ஏழாவது தலை 
முடியை ஹரமுடைய நாளில் குறிப்பிட்டிருக்கிறது . எட்டாவது தலை 
முடி யிரக்குமுன் கல் எரியை முற்படுத்துகிறது . ஒன்பதாவது இவை 
பிரண்டுக்குமிடையில் ஹஜ்ஜு உம்சாவுக்கு இஹ்ராம் கட்டினவனும் 
உம்ராசெய்தபின் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டினவனுக்கு குருபான் 
ஆக்கிக் கொள்கிறது . பத்தாவது தவாபு ஸியாரத்தை நஹ்ருடைய 
நாட்களில் செய்கிறது . பதினோறாவது சபா , மருவாவுக்கிடையில் 
தொங்கோட்டத்தை ஹஜ்ஜுடைய நாளில் செய்வது . பன்னிரண் 
டாவது தொங்கோட்டத்தை தவாபுக்கு பின்னாலே செய்கிறது . பதின் 
மூன்றாவது தங்கடமில்லா தவன் நடந்து போகிறதும் , பதினாலாவது 
தொங்கோட்டத்தை சபா மலையில் நின்றும் துவர்க்கம் செய்கிறது . 
பதினைந்தாவது பயணத்துடைய தவாபும் மற்றும் தவாபுகளும் ஹஜ் 
ஜூருல் அஸ்வதில் நின்றும் துவர்க்கம் செய்வது , பதினாறாவது எந்த 
தவாபானாலும் எழு எழு விடுத்தம் அடங்கலுக்கும் இரண்டு ரகஅ 


64 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


ஹஜக 


த்து தொழுகிறது . பதினேழாவது கவாபில் வலதுபுறம் முன் துடங் 
குகிறது . பதினெட்டாவது தங்கடமில்லா தவன் நடக்கிறது . பத்தொ 
ன்பதாவது சிறு துடக்கு பெருந்துடக்கைவிட்டும் துப்பரவாயிருக்கி 
றது . இருபதாவது வெட்க ஸ்தலத்தை மறைக்கிறது . இருபத்தொ 
ன்றாவது தவாபு ஸியாரத்தில் மிகுந்ததை செய்தபின் கொஞ்சத்தை 
செய்கிறது . இருபத்திரண்டாவது விலக்கான துகளை விடுகிறது . 

ஜ்ஜுடைய சுன்னத்துகள் . 
ஹஜ்ஜுடைய சுன்னத்துகளாவது : - இஹ்ராம் கட்டும்போது 
குளிக்கிறதும் ஒலுசெய்கிறதும் , வெண்மையாகிய புதிதாகிய அல்லது 
வெளுத்து துப்பரவான இரண்டு பிடவையில் ஒருபிடவையை உடுத்தி 
ஒருபிடவையை முதுகின் பேரில் போடுகிறதும் , இஹ்ராம் கட்டுகிற 
தற்கு முன் மணம் பூசுகிறதும் , அப்போது இரண்டுரக்காத்து தொழு 
கிறதும் , இஹ்ராம் கட்டின து முதல் எப்போதும் மேட்டில் இருக்கும் 
போதும் வாகனங்களை சந்திக்கும்போதும் சஹரு வக்திலும் தல்பியா 
அதிகமாய் சொல்லுகிறதும் தல்பியாவை துடங்கும் போதெல்லாம் 
அதைமடக்கி மடக்கி சொல்லுகிறதும் சலவாத்து மிகுதம் ஓதுகிற 
தும் சொர்க்கலோகத்தையும் அதன் தோழமையையும் ஆண்டவனி 
டம் கேட்கிறதும் , நாகத்தைவிட்டும் காவல்தேடுகிறதும் , மக்காஷரீ 
பில் புகுதுகிறதற்கு குளிக்கிறதும் , மக்காவுக்குள் மேல்புறத்து வாசல் 
வழியாய் புகுதுகிறதும் , சிறப்பாகிய பைத்துல்லாவை தரிசிக்கும்போ 
தெல்லாம் தக்பீரு தஹ்லீல் சலவாத்து சொல்லுகிறதும் , அதைக்கண் 
டபோது தனக்குவேண்டிய ஹாஜத்தைக்கொண்டு துஆகேட்கிறதும் , 
தவாபுல் குதூமை செய்கிறதும் தவாபு செய்யும் தோசெல்லாம் ஹஜ 
ருல் ஹஸுவது முன்னே தக்பீர்சொல்லி அதை முத்தமிடுகிறதும் , 
முத்தமிடகஷ்டமாயிருந்தால் கையை நீட்டி இஷாராசெய்து தக்பீர் தஹ் 
லீல் சலவாத்து ஓதுகிறதும் , பள்ளியுடைய சுவரிலே இருக்கிற மீலை 
னில் அக்ளரைனுக் கிடையில் ஓடுகிறகும் , ஹஜ்ஜுமாதம் ஏழாம்நாள் 
மக்கத்தில் லுஹர் தொழுதபின் இமாம் குதுபாஓதுகிறதும் , எட்டாம் 
நாள் சூரியன் உதயமானபின் மினா பஜாருக்கு போகிறதும் , மீனாவில் 
இராதரிக்கிறதும் , ஒன்பதாம் நாள் சூரியன் உதயமானபின் மீனாவிலிரு 
ந்து அரபாவுக்கு போகிறதும் , அரபாவில் மதியத்துக்குபின் லுஹ 
ருக்கு இமாம் குதுபா ஓதுகிறதும் , அதில் லுஹரையும் அசரையும் 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


65 


ஒன்றாய் சேர்த்து தொழுதபின் ஜனங்களெல்லாம் தரிபடுகிற மூபிக் 
என்னும் தானத்திற்கு போய் பாவத்தை நினைத்து மனம்நொந்து 
கண்ணீர் விட்டழுகிறதும் , தனக்கும் தன் தாய் தகப்பனுக்கும் மற் 
றும் மூமீன்களுக்கும் இருபதியுடைய நலவான காரியத்தில் தான் 
நாடியதெல்லாம் து ஆகேட்கிறதும் , பொழுது அஸ்தமித்தபின் ஒடுங்கு 
தலுடனே அரப்பாவை விட்டு புறப்பட்டு முஸ்தலிபாவுக்கு வருகிற 
தும் , அவ்விடத்தில் இராதரிக்கிறதும் , மீனாவில் தரிப்படும் நாட்களில் 
அவன் சாமான்களுடனே இராதரிக்கிறதும் , ஹஜ்ஜைக் கொண்டு மாத் 
திரம் இஹ்ராம் கட்டினவன் குருபான் கொடுக்கிறதும் , அதில்நின்றும் 
மற்றும் முஸ்தஹப்பான வாஜிபான குருபானில் நின்றும் கொஞ்சம் 
தின்னுகிறதும் , நஹ்ருடைய நாளில் குதுபா ஓதுகிறதும் , மீனாவி 
லிருந்து போனவுடன் ஒரு சாஅத்தாவது மக்கத் துடைய முத்த 
வெளியில் தரிக்கிறதும் , சம்சம் கிணற்றின் தண்ணீர் குடிக்கிறதும் , 
அத்தண்ணீரை வயிறு நிரம்ப விலாக்குடைய எலும்பு எழும்பும்படி 
குடிக்கிறதும் , குடிக்கும்போது பைத்துல்லாவை முன் நோக்கி நின்று 
பார்க்கிறதும் , அந்தத் தண்ணீரை தலையின் பேரிலும் சரீரத்தின் 
பேரிலும் தெளிக்கிறதும் , ஹஜ்ஜுருல் அஸ்வதுக்கும் கஃபா வாசலு 
க்கும் பிடையிலுள்ள முல்தஸிமாவில் நெஞ்சையும் முகத்தையும் 
அதன் பேரில் வைத்து கஃபாவின் திரையை பிடித்து கஃபாவைக் 
கொண்டு மன்றாடுகிறவன் போல் கொலுவுகிறதும் , அப்போது மிகு 
சஞ்சலத்துடன் தக்பீர் தஹ்லீல் சலவாத்து சொல்லி துஆ கேட்கிற 
தும் , கஃபாவுடையவாசலை முத்தமிடுகிறதும் , பள்ளியைவிட்டும் புறப் 
பட்டு வரும்போது பைத்துல்லாவை கடைக்கண் கொண்டு பார்த்த 
வனாக பிரைக்காட்டி அழுதுக்கொண்டு மீளுகிறது . 

ஹஜ்ஜுல் அக்பர் . 
ஹஜ்ஜுல் அக்பராகிறது துல்ஹஜ்ஜுமாதம் ஒன்பதாம் நாளா 
கிய அரப்பா அன்று வெள்ளிக்கிழமை வந்தால் அவ்வருடத்தின் 
ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொல்லப்படும் . அவ்வருடத் 
தின் ஹஜ்ஜாகிறது மற்றும் எழுபது ஹஜ்ஜைக்காண யேற்றமாயிரு 
க்குமென்று ஹதீஸில் வருகின்றன . 

உம்ராவின் விபரம் . 
உமராவாகிறது சுன்னத்து முஅக்கதாவாயிருக்கும் . அதன் ஒழுங் 
காவது உமராவை நிறைவேற்ற நாடினவன் குளித்து ஹஜ்ஜில் உடு 

9 


66 

அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா , 
த்துவதுபோல் இஹராம் உடுப்பு உடுத்திக்கொண்டு மக்கத்தை விட் 
டும் உம்ராவின் மீக்காத்து மூன்று இடமுண்டாயிருக்கும் அங்கு 
போய் உம்ராவுடைய நிய்யத்து செய்து அல்லாஹும்ம இன்னீஉரீ 
துல் உம்ராவை சொல்லி தல்பியாவும் ஓதி ஆயிஷாவும்மாவுடைய பள் 
ளிக்கு போய் இரண்டு ரக்காத்து தொழுது மற்ற காரியங்களையும் 
செய்து முடித்து தலைமுடி யிரக்கவும் . இனி உம்ராவாகிறது வருடம் 
அடங்கலும் ஆகும் . அரபாநாளும் அதற்குபின் நான்கு நாளும் மக் 
ரூஹு . 

உலுஹியத்தின் விவரம் . 
உலுஹியாவாகிறது ஹஜ்ஜு பெருநாளையில் பித்ராவாஜிபாகிய 
சீமான் தனமுள்ள முகீமாகிய முஸ்லீமான நாட்டாமகன் பேரில் 
துல்ஹஜ்ஜுபத்தாவது நாள் கிழக்கு வெளுத்தபின்பு அந்தஉலுஹியா 
வாஜிபு . இனி முஸ்லீமானவன் தன்னைத் தொட்டும் தன் சிறு குழ 
ந்தையைத் தொட்டும் ஆள் ஒன்றுக்கு ஒரு கிடாவீதம் அறுத்துக் 
கொடுக்கவேண்டும் . ஒரு சொல்படி அவனுக்கு மாத்திரம் ஒருகிடா 
அறுத்துக் கொடுத்தால் போது மென்றும் வந்திருக்கிறது . பின் 
உலுஹீயா மூன்று நாள் வரை கொடுக்கலாம் . இனி உலுஹியாவு 
டைய கிடாயாகிறது பெரும் கொம்புள்ளதாகவும் உறுப்புகளில் குத் 
றம் குறை இல்லாத்ததாகவும் கண் விஸ்தீரணமான தாகவும் அழகான 
தாகவும் பெரிதான தாகவும் கொழுத்ததாகவும் தெரிந்தெடுத்து கொ 
டுக்கவேண்டும் . 


பாபுன் பீ ஸியாரதிர் ரௌஸது 
ஷரீபது ஸல்லல்லாஹு 

அலைஹிவசல்லம் . 
நபி ஸல்லல்லாஹு அலைஹிவசல்லமுடைய 
ரவுவாஷரீபை ஸியாரத்து செய்கிறதில் பேசும் பாடம் . 

துற்றுல் முக்தார் என்னும் கிதாபில் வருகிறது மக்கமாகிறது 
மதீனத்தைக்காண ரொம்ப வரிசையாயிருக்கும் , ஆனால் நபிஸல்லல் 
லாஹு அலைஹிவசல்லம் அவர்களின் சங்கையாகிய உருப்புகளை 
பொதிந்திருக்கிற கபுருஷரீபாகிறது மக்கம் கஃபா அர்ஷ் குரிவி 
இவைகளடங்களைக்காண ரொம்ப வரிசையாயிருக்கும் . அதை வியா 
ரத்து செய்வது முஸ்தஹப்பாயிருக்கும் . எங்கிலும் விஸ்தீரணமுள்ள 
வனுக்கு வாஜிபாயிருக்கும் ( ஹதீது ) யாதொருவன் என்னுடைய 
வபாத்துக்கு பின் என் கபுரை வியாரத்து செய்வானாகில் நான் ஹயா 
த்தாயிருக்கும்போது என்னைவந்து கண்டது போலாயிருக்கும் என் 


அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


67 


றும் , யாராவது ஒருவன் என் கபுரை ஸியாரத்து செய்தால் என்னு 
டைய ஷபாஅத்து அவனுக்கு வாஜிபாகிவிட்டது என்றும் , யாதொரு 
வன் என்னை வந்து காண திராணி பெற்றபின் என்னை வியாரத்து 
செய்யவில்லையானால் திடனாக என்னை வெருத்திட்டானென்றும் , யா 
தொருவன் பைத்துல்லாவை ஹஜ்ஜு செய்து என்னைவலியாரத்து செய் 
யவில்லையானால் திடனாக என்னை வெருத்திட்டானென்றும் ஒருவன் 
பைத்துல்லாவை ஹஜ்ஜு செய்து என்னுடைய கப்ரை ஸியாரத்து 
செய்யவில்லையானால் திடனாக என்னை வெறுத்திட்டானென்றும் , ஒரு 
வன் ஹஜ்ஜு செய்து பின்பு என்னுடைய சவுளாவில் வந்து என்னை 
நாடினால் அவனுக்கு மக்பூலான இரண்டு ஹஜ்ஜு எழுதப்படுமென் 
றும் , ஒருவன் யாதொன்றையும் நாடாமல் என்னை வியாரத்து செய் 
கிறதையே நாடினவனாக என்னிடத்தில் வந்தால் அவனுக்கு நான் மன் 
மாடுகிறவனாயிருக்கிறது . அல்லாஹுத்தாலாவின் பேரில் ஹக்காகிவிட் 
டதென்றும் இருஜஹானுக்கும் நாய்கமாகிய அஜா த்முஹம்மதமுஸ்த 
பா சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் திருவுளம்பற்றினார்கள் . 
( பாய்தா ) ஈபிசல்லல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் ஹயாத்தான 
வர்கள் அவர்களுக்கு ரிஸ்க்கு கொடுக்கப்படுகிறது . அவர்கள் லஸ்ஸ 
த்துகள் இபாதத்துகள் அடங்கலைக் கொண்டும் பிரயோஜனம் பெறு 
கிறார்கள் . எங்கிலும் சிறப்பாகிய மகாமை யெத்துவதை விட்டு சுரு 
ங்கினவர்களுடைய பார்வைகளைவிட்டு அவர்களை திரை போடப்பட்டது 
என்கிறது முஹக்கிகீன்களிடத்தில் தரிபட்டதாயிருக்கிறது , ஆன 
போதே ஒலிமார்களாகிறது ஷுஹதாக்களுடைய தானத்தைக் கொ 
ண்டாயிருக்குமென்றும் அவர்கள் மௌத்தாக மாட்டார்கள் என் 
கிலும் தாருல் பனாவை விட்டும் தாருல்பகா அளவில் திரும்புகிறார்க 
களென்று திடனாக வந்திருக்க எப்படி பிசல்லல்லாஹு அலைஹிவச 
ல்லம் அவர்கள் எவ்விதமாக ஆயிருக்கமாட்டார்கள். 
ஈமான் ஸலாமத்தாகிறதற்காக வேண்டி ஓதுகிறது ஆ . 
லா இலாஹ இல்லல்லாஹுல் மவ்ஜூத பிகுல்லி ஸமானின் 
லா இலாஹ இல்லல்லாஹ ல் மஃறுபு பிகுல்லி இஹ்ஸானின் 
லா இலாஹ இல்லல்லாஹு பல் மஃபூது பிகுல்லி மகானின் 
லா இலாஹ இல்லல்லாஹுல் மஸ்கூரி பிகுல்லி லிஸானின் 
லா இலாஹ இல்லல்லாஹு பிகுல்லியவமின் ஹூவ பீஷஃனின் 
லா இலாஹ இல்லல்லாஹ பல் அமான மின் ஸவாலில் ஈமானிவமின் 
ஷற்ரிஷ் ஷைத்தானி வலுல்மிஸ் சுல்தானி யாக தீமுல் எஹ்சானி 
யாகபூறு யாகப்பாறு பிறஹ்மதிக யா அற்ஹமாறாஹிமீன் . 

அஹ்காமுல் முஸ்லிமீன் ஹனபீ முற்றுப்பெற்றது . 


pci90 
PPPPPPPP 


ორიული 


மூன் 
பிஸ்மில்லா ஹிர்ரஹ்மா நிர்றஹீம் . 
தக்மிலா அஹ்காமுல் முஸ்லிமீன் . 

ஹனபீ . 
அவ்வல் கலிமா தய்யிப் , 
லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் றசூலுல்லாஹீ . 

இரண்டாம் கலிமா ஷஹாதத்து . 
அஷ்ஹது அன் லாஇலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லாஷ 
ரீ கலஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வறசூலு 


ஹ D. 


மூன்றாம் கலிமா தம்ஜீது . 
சுப்ஹானல்லாஹி வல்ஹம்து வில்லாஹி வலா இலாஹ இல்லல் 
லாஹு வல்லாஹுஅக்பர் . வலா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லா 
ஹில் அலிய்யில் அலீம் , 

நாலாம் கலிமா தவ்ஹீது . 
லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லாஷரீகலஹுலஹுல் 
முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யீ வயுமீது பியதி ஹில்கைற் , வஹுவ 
அலாகுல்லி ஷை இன் கதீற் . 

ஐந்தாம் கலிமா றத்தகுபிற் . 
அல்லாஹும்ம இன்னீ அஊது பிக மின் அன்உஷ்றிக பிகஷை 
அன் வஅனாஅஃலமு வ அஸ் தக்பிருக விமாலா அஃலமு இன்னக அந்த 
அல்லாமுல் குயூபு துப்து அன்ஹவதபற்றஃது அன்குல்லி தீனின் 
விவா தீனில் இஸ்லாமி வ அஸ்லம்து வஅகூலு லா இலாஹ இல்லல் 
லாஹு முஹம்மதுர் றசூலுல்லாஹீ . 

ஈமான் முஜ்மல் 
ஆமந்து பில்லா ஹி கமாஹுவ பி அஸ்மாஇஹி வபாதிஹி 
வகபில்து ஜமீஅ அஹ்காமிஹி வஅஹ்காமிறசூலி ஹி . 

ஈமான் முபஸ்ஸில் 
ஆமந்து பில்லாஹி வமலாஇகதிஹி வகுதுபிஹி வருசுலி ஹி 
வல்யவ்மில் ஆகிறி வல்கத்ரி கைரிஹி வஷர்றி ஹி மினல்லாஹி 
தஆலா வல்பஃ பஃதல்மவதி . 


fans 


தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 69 

இஸ்லாமின் எடுப்புகள் 
புனியல் இஸ்லாமு அலாகம்வின் ஷஹாதது அன்லாஇலாஹ 
இல்லல்லாஹுவஅன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹி வ இகா முஸ்ஸ 
லாத்தி வஇதாஉஸ்ஸகாதி வஸவ்மு றம்லான வஹஜ்ஜுல் பைதி 
மனிஸ்ததா அ இலை ஹி ஸபீலா. 

இஸ்திக்பார் ( 
அஸ் தக்பிருல்லாஹி றப்பீ மின்குல்லி ஸன்பின் வகதீ அதின் 
வஅதூபு இலைஹி , 

ஸலவாத்து 
அல்லாஹம்ம ஸல்லி வஸல்லிம் அலா ஸய்யிதினா முஹம்ம 
தின் வஅலா ஆலி முஹம்மதின் அத்த மாபீ இல்மில்லாஹீ ஸலாதன் 
தாஇம தன் பிதவாமி முல்கில்லாஹீ . 

கலாவில் புகுதும்போது ஓதுகிறது ஆ 
பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னீ அஊது பிக மினல் 
குபு வல்கபா இஹி . 

கலாவை துப்புறவு செய்தபின் ஓதுகிறது ஆ 
அல்ஹம்து லில்லாஹீ அல்லாஹும்ம ஹஸ்ஸின் பறஜி வயஸ் 
விற் அம்ரீ . 

ஒழுவுடைய நிய்யத்து 
அதவல்ல உ பிறப்இல் ஹதவ வஸ்திபாஹதஸ்ஸலாத்தி இம்தி 
ஸாலன் லி அம்ரில்லா ஹி தஆலா , 

ஒழு குழலுக்கு பின் ஓதுகிற துஆ 
அல்லாஹ ம்மஜ் அல்னீ மினத் தவ்வாபீன வஜ் அல்னீ மினல் 
முத்த தஹ்ஹிரீனல்லஹீன லாகவ்புன் அலைஹிம் வலாஹும் யஹ் 
ஸனூன் . சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அன்லாஇலாஹ 
இல்லா அந்த வஹ்தக லாஷரீக்க லக அஸ் தக்பிருக வஅதூபு இலைக 
வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துக வறசூலுக . ( என்று கிப் 
லாவை முன்னோக்கி ஓதுகிறது . ) 

ஜனாபத்து முளுக்கு நிய்யத்து 
நவய்து அன் அக்தலில் குஸ்லன் மினல் ஜனாபதி வதஹாற தன் 
லில்பதனி வஸ்திபாஹதன் லிஸ்ஸலாத்தி அஷ்ஹது அன்லாஇலாஹ 
இல்லல்லாஹூ வஅஷ்ஹது அன்ன முஹம்மதற் றசூலுல்லாஹி . 


70 தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 


ஹைலு முளுக்கு நிய்யத்து 
நவைத்து அன் அக்தலில் குஸ்லன் மினல் ஹைலி வதஹாற 
தன்லில் பதனி வஸ்த்திபாஹதன் விஸ்ஸவாத்தி அஷ்ஹது அன்லா 
இலாஹ இல்லல்லாஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல் 
லாஹி . 

பிள்ளைத் தொடக்கு முளுக்கு நிய்யத்து 
நவைத்து அன் அக்தவவிலகுஸ்லன் மினன் னிபாலிவதஹாற தன் 
வில்பதனி வஸ்திபாஹ தன் லிஸ்ஸலாத்தி அஷ்ஹது அன்லா இலாஹ 
இல்லல்லாஹுவஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் றசூலுல்லாஹி . 

ஜும்ஆ முளுக்கு நிய்யத்து 
நவைத்து அன் அக்தலில் குஸ்லல் ஜும் அதி வன்னலாபதி . 

நோன்பு பெருநாள் முளுக்கு நிய்யத்து 
நவைத்து அன் அக்தவல் குஸ்லுல் ஈதில் பித்தறி . 

ஹஜ்ஜு பெருநாள் முளுக்கு நிய்யத்து 
நவைத்து அன் அக்தஸில குஸ்லுல் ஈதுல் அல்ஹா . 

தயம்மம் செய்கிற நிய்யத்து 
அதயம்மமு . லிறப் இல் ஹத வஸ்த்திபாஹ தன் லிஸ்ஸலாத்தி 

பாங்குடைய கலிமாக்கள் 
( அல்லாஹு அக்பற் அல்லாஹு அக்பற் அல்லாஹு அக்பற் 
அல்லாஹு அக்பற் , அஷ்ஹது அன்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ் 
ஹது அன்லா இலாஹ இல்லல்லாஹ் . அஷ்ஹது அன்ன முஹம் 
மதர் றசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் றசூலுல்லாஹ் 
ஹய்ய அலஸ்ஸலாத் ஹய்ய அலஸ்ஸலாத் . ஹய்ய அலல்பலாஹ் 
ஹய்ய அலல்பலாஹ். அல்லாஹு அக்பற் அல்லாஹு அக்பற் லா 
பிலாஹ இல்லல்லாஹ் ) ஆனால் சுப்ஹு டைய பாங்கில் ( ஹய்ய அலல் 
பலா ) ஹூக்குபின் ( அஸ்ஸலாத்து கைருன் மினன்னவம் ) என்று 
இரண்டு தரம் சொல்லவும் . 

இகாமத்துடைய கலிமாக்கள் 
அல்லாஹு அக்பற் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன்லாயி 
லாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்லாயிலாஹ இல்லல்லாஹ் அஷ் 
ஹது அன்ன முஹம்மதர் றசூலுல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மதர் 


தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 71 


றசூலுல்லாஹ் ஹய்ய அலஸ்ஸலாத் ஹய்ய அவஸ்ஸலாத் ஹய்ய அலல் 
பலாஹ் ஹய்ய அலல்பலாஹ் கக்காமதிஸ்ஸலாத் கத்காமதிஸ்ஸலாத் 
அல்லாஹு அக்பம் அல்லாஹு அக்பற் லாயிலாஹ இல்லல்லாஹ் . 
பாங்குக்கும் இகாமத்துக்கும் ஜவாபு சொல்லுகிறது 

அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா என்று முதலாவது 
விடுத்தம் சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைக்க யாற சூலுல் 
லாஹி என்றும் அதை இரண்டாவது விடுத்தம் சொல்லும்போது கை 
பெருவிரலின் இரண்டு நகத்தையும் முத்தமிட்டு இருகண்ணின் பேரில் 
வைத்து குற்றத ஐனீபிக யாற சூலல்லாஹி அல்லாஹும்மபத்திஃனீ 
பிஸ்ஸம் இ வல்பஸறி என்றும் ஹய்ய அலஸ்ஸலாத்தி என்று சொல் 
லும்போது லாஹவல வலா குவ்வத இல்லா பில்லாஹி என்றும் 
ஹய்ய அலல்பலாஹ் என்று சொல்லும்போது மாஷா அல்லாஹு 
கான வமாலம் யஷஃலம்ய குன் என்றும் பஜ்ரில் அஸ்ஸலாத்து 
கைருன் மினன்னவும் என்று சொல்லும்போது ஸதக்த வபரிற்த்த 
வபில்ஹக்கி நதக்த என்றும் ஜவாபுசொல்லவேண்டியது பாங்குடைய 
ஜவாபைபோல் இகாமத்துக்கும் ஜவாபு சொல்லுகிறது முஸ்தஹப்பு . 
ஆனால் கத்காமதிஸ்ஸலாத்துக்கு ஜவாபு சொன்னாலுஞ்சரி , சொல்லா 
விட்டாலும் சரி , 

பாங்குடைய துஆ . 
அல்லாஹும்ம றப்ப ஹாலிஹித் தஃவதித்தாம்மதி வஸ்ஸலா 
த்தில் காஇமதி ஆதி செய்யிதினா முஹம்மதனில் வஸீலத வல்பழீ 
லதவத்தறஜதர் றபீ அதல் ஆலிய தஷ்ஷரீபத வ அஸ்ஹு மகாமன் 
மஹ்மூதா னில்லஹீ வஅத்தஹு வற்ஸுக்னா ஷபா அ தஹு வ அவ் 
ரித்னா ஹவ்லஹு யவ்மல் கியாமா. இன்னக லாதுக்லிபுல் மீஆத் பிற 
ஹ்மதிக யாஅற்ஹ மாறாஹிமீன் .. 

சுப்ஹு தொழுகைகளின் நிய்யத்து . 
( சுன்னத்து ) நவைத்து அன் உஸல்லிய லில்லாஹி தஆலா றக 
அதைனி சுன்னத்தல் பஜ்ரி முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் கஃபதிஷ் 
ஷரீபதி அல்லாஹு அக்பற் . 

( பற்று ) நவைத்து அன்உஸல்லிய லில்லாஹிதஆலாறக அதைனி 
பற்ழ ஹாஸல்பஜ்ரி முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் கஃபதிஷ்ஷரீபதி 
அல்லாஹு அக்பற் , 


72 தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா 

, 
லுஹறு தொழுகைகளின் நிய்யத்து 
( முந்தின சுன்னத்து ) நவைத்து அன்உஸல்லிய வில்லா ஹி 
தஆலா அற்பஅ றக ஆதின் சுன்ன தன் கப்லல்லுஹ்ரி முதவஜ் 
ஜிஹன் இலாஜிஹதில் கஃபதிஷ்ஷரீபதி அல்லாஹு அக்பற் . 

( பற்லு ) நவைத்து அன்உஸல்லிய லில்லாஹி தஆலா அற்ப அ 
றக ஆதின் பறல ஹாஸல் லுஹ்ரி முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் 
கஃபதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பற் . 

( பிந்தின சுன்னத்து ) நவைத்து அன்உஸல்லிய வில்லாஹி 
தஆலா றக அதைனி சுன்ன தன் பஃதல் லுஹரி முதவஜ்ஜிஹன் 
இலாஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பற் . 

அஸர் தொழுகைகளின் நிய்யத்து 
( சுன்னத்து ) நவைத்து அன்உஸல்லியலில்லாஹிதஆலா அற்ப அ 
றசு ஆதின் சுன்ன தல் அஸரி முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் கஃ 
பதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பற் . 

( பற்லு ) நவைத்து அன் உஸல்லிய லில்லாஹி தஆலா அற்ப அ 
றகஆதின் பற்லஹாஸல் அஸ்றி முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் 
கஃபதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பர் . 

மக்ரிபு தொழுகைகளின் நிய்யத்து 
( பற்று ) நவைத்து அன்உஸல்லிய லில்லாஹி தஆலா ஸலாஸா 
றகஆதின் பற்ல ஹாஸல் மக்ரிபி முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் 
கஃபதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பர் . 

( சுன்னத்து ) நவைத்து அன் உஸல்லிய லில்லாஹி தஆலா றக 
அதைனி சுன்ன தல் மக்ரிபி முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் கஃபதி 
ஷ்ஷரீபதி அல்லாஹு அக்பற் . 

இஷா தொழுகைகளின் நிய்யத்து 
( முந்தின சுன்னத்து ) நவைத்து அன்உஸல்லிய லில்லாஹி 
தஆலா அற்ப அறகஆதின் சுன்ன தன் கப்லல் இஷாஇ முதவஜ்ஜி 
ஹன் இலாஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பற் . 

( பற்று ) நவைத்து அன்உஸல்லிய லில்லாஹி தஆலா அற்ப அ 
றகஆதின் பற்ல ஹாலில் இஷாஇ முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் 
கஃபதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பற் , 


தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா, 73 


( பிந்தின சுன்னத்து ) நவைத்து அன்உஸல்லிய லில்லாஹி தஆ 
லா றக அதைனி சுன்னத பஃதல் இஷாஇ முதவஜ்ஜிஹன் இலாஜி 
ஹதில் கஃபதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பற் . 

வித்ருத் தொழுகையின் நிய்யத்து . 
நவைத்து அன்உஸல்லிய லில்லாஹி தஆலா ஸலாஸா றக ஆதின் 
வித்ர ஹாஸல்லைலி முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி 
அல்லாஹு அக்பற் . 

ஜும்ஆ தொழுகைகளின் நிய்பத்து . 
( முந்தினசுன்னத்து) கவைத்து அன்உஸல்லிய லில்லாஹி தஆலா 
அற்பஅ றக ஆதின் சுன்ன தன் கப்லல் ஜும் அதி முதவஜ்ஜிஹன் 
இலாஜிஹதில் கஃபாதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பற் . 

( பற்லு ) நவைத்து அன்உஸ்கித ஸலாத பற்ல ஹாஸல் லுஹ்றி 
அன் விம்ம தீ பிஅதாஇ ஸலாதில் ஜும்அதி வில்லா ஹி தஆலா 
இக்ததைது பிஹாஸல் இமாமி முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் கஃ 
பதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பர் 

( பிந்தின சுன்னத்து ) நவைத்து அன்உஸல்லிய லில்லாஹி 
தஆலா அற்ப அ றகஆதின் சுன்னத பஃதல் ஜும் அதி முதவஜ்ஜி 
ஹன் இலாஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பம் , 

இஷ்றாக் தொழுகைகளின் நிய்யத்து . 
நவைத்து அன்உஸல்லிய லில்லா ஹிதஆலா றக அதைனிஸலாதல் 
இஷ்றாகி முதவஜ்ஜிஹன் இலா ஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி அல் 
லாஹு அக்பற் . 

லுஹா தொழுகையின் நிய்யத்து . 
நவைத்து அன்உஸல்லிய லில்லாஹி தஆலா றக அதைனி ஸலா 
தில்லுஹா முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி அல் 
லாஹு அக்பற் . 

தஹிய்யத்து தொழுகையின் நிய்யத்து . 
நவைத்து அன்உஸல்லிய லில்லாஹி தஆலா றக அதைனி ஸலா 
தத் தஹிய்யதி முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி 
அல்லாஹு அக்பற் . 

10 


74 தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


இஸ்திகாரா தொழுகையின் நிய்யத்து . 
நவைத்து அன் உஸல்லிய லில்லாஹி தஆலா றக அதைனி ஸலா 
த்தல் இஸ்திகாறதி முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் கஃபதிஷ் ஷரீ 
பதி அல்லாஹு அக்பற் . 

தறாவீஹ் தொழுகையின் நிய்யத்து . 
நவைத்து அன்உஸல்லிய லில்லா ஹி தஆலா றக அதைனி ஸலா 
தத் தறாவீஹ் முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி 
அல்லாஹு அக்பற் . 

தஸ்பீஹ் தொழுகையின் நிய்யத்து . 
நவைத்து அன் உஸல்லிய வில்லா ஹி தஆலா றக அதைனி ஸலா 
தத் தஸ்பீஹ் முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி அல் 
லாஹு அக்பற் , 

தஹஜ்ஜது தொழுகையின் நிய்யத்து 
நவைத்து அன்உஸல்லிய லில்லாஹி தஆலா றக அதைனி ஸலா 
தத்தஹஜ்ஜுதி முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி 
அல்லாஹு அக்பற் . 

நோன்பு பெருநாள் தொழுகையின் நிய்யத்து . 

நவைத்து அன்உஸல்லிய லில்லாஹி தஆலா றக அதைனி ஸலா 
தல் ஈதில்பித்றி இக்கதைத்து பிஹாஸல் இமாமி முதவஜ்ஜிஹன் 
இலாஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பற் . 

ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையின் நிய்யத்து , 

நவைத்து அன்உஸல்விய லில்லாஹி தஆலா றக அதைனி ஸலா 
தல் ஈதில் அல்ஹா இக்ததைத்து பிஹாஸல் இமாமி முதவஜ்ஜிஹன் 
இலாஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பற் . 

சூரிய கிரகண தொழுகையின் நிய்யத்து . 
நவைத்து அன்உஸல்லிய லில்லாஹி தஆலா றக அதைனி ஸலா 
த்தல் குசூபி முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி அல் 


லாஹு அக்பற் . 


தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 75 

சந்திர கிரகண தொழுகையின் நிய்யத்து . 
நவைத்து அன்உஸல்லிய லில்லாஹி தஆலா றக அதைனி ஸலாத் 
தல் குஸுபி முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி அல் 
லாஹு அக்பற , 

மழை தேடி தொழும் தொழுகையின் நிய்யத்து . 

நவைத்து அன்உஸல்லிய லில்லாஹி தஆலா றக அதைனி ஸலாத் 
தல் இஸ்திஸ்காஇ முதவஜ்ஜிஹன் இலாஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி 
அல்லாஹு அக்பற் , 

ஜனாவா தொழுகையின் நிய்யத்து . 
நவைத்து அன்உஸல்லிய வில்லா ஹி தஆலா வத லிஹாஸல் 
மய்யிதி , இத்ததைத்து பிஹாஸல் இமாமி முதவஜ்ஜிஹன் இலா ஜிஹ 
தில் கஃபதிஷ் ஷரீபதி அல்லாஹூ அக்பற், 

கலறு தொழுகைகளின் நிய்யத்து . 
( வஹறை கஸ்மாக தொழுதால் ) நவைத்து அன் உஸல்லிய லி 
லாஹி தஆலா றக அதைனி கஸ்றன் பற்ஸல் வஹ்றி முதவஜ்ஜிஹன் 
இலா ஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பற் . 

( அஸறை கஸ்றாக தொழுதால் ) நவைத்து அன் உஸல்லிய வில் 
லாஹி தஆலா நக அதைனி கஸறன் பற்ஸல் அஸ்ர் மு.தவஜ்ஜிஹன் 
இலா ஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பர் . 

( இஷாவை கஸ்முக தொழுதால் ) நவைத்து அன் உஸல்லிய லில் 
லாஹி தஆலா மகஅதைனி கஸ்றன் பறஸல் இஷாஇ முதவஜ்ஜிஹன் 

ஜிஹதில் சுஃபதிஷ் ஷரீபதி அல்லாஹு அக்பர் . 

சுபுஹூக்கும் மக்ரிபுக்கும்மற்று முண்டாகிய நவ்வாலுறக அத்து 
சுன்னத்துகளுக்கும் கஸ்றில்லை . 

தன்பீஹ் , முக்கிய கவனிப்பு ,. 
எந்த வக்து தொழுகையாவது கலாவாக தொழுகிறதானால் 
கலா வென்னும் சொல்லை தக்பீரில் சேர்த்துக் கொள்ளவும் . அதாவது 
(மிஸால் ) பஜ்று தொழுகையானால் நவைத்து அன்உஸல்லிய லில்லா 
ஹி தஆலாறக அதைனி கலாஅன்பற்ஸல் பற்றி முதவஜ்ஜிஹன் இலா 
ஜிஹதில் கஃபதிஷ் ஷரீபதி லில்லாஹி அல்லாஹு அக்பற் என்றும் 


UN 


76 தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யர் . 


இதுபோல் எந்த வக்து தொழுகை கலாவானாலும் கலா வென்னும் 
சொல்லை தக்பீரில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் . 

இன்னும் இமாமுடன் தொழுகிறதாயிருந்தால் மஅஹாஸல் 
இமாமி என்று கஃபதிஷ்ஷரீபதிக்குப் பின்னால் சேர்த்துக்கொள்ள 
வேண்டும் . 
எல்லா வக்துக்கும் பொதுவான சுருக்கமான நிய்யத்து . 

அதாவது . இந்த வக்து பற்லு தொழுகையை அல்லாவுக்காக 
தொழுகிறேன் என்று நிய்யத்து வைக்கிறது . உஸல்லி பற்ஸஹாஸல் 
வக்தி லில்லாஹி தஆலா அல்லாஹு அக்பற் என்று தக்பீர் கட்டுகி 
மது , சுன்னத்து தொழுகையானால் உஸல்லி சுன்னத ஹாஸல் வக்தி 
என்றும் வித்ரானால் உஸல்லி வித்ர ஹாஸல் லைலி என்றும் இது 
போல் ஒவ்வொரு தொழுகைக்கும் சுருக்கமான தக்பீறும் கட்டிக் 
கொள்ளலாம் . 

தகபீட கட்டுகிறதற்குமுன் ஓதுகிற தவ்ஜீஹ் . 
இன்னீ வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லஸி பதரஸ் ஸமாவாத்தி வல் 
அறல ஹனீபன் முஸ்லிமன் வமா அனுமினல் முஷ்ரிகீன் . 

தக்பீ கட்டின உடன் ஓதுகிற வனா 
சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வதபாறகஸ்முக வத 
ஆலா ஜத்துக வலாஇலாஹ கைறுக . ஆனால் ஜனாஸா தொழுகைக்கு 
வஜல்ல ஸனாஉக என்று ஜத்துகவுக்கு பின்னால் சேர்த்துக் கொள் 
ளவும் , 

ருகூ உடைய தஸ்பீஹ் . 
சுபுஹான றப்பியல் அழீம் என்று மூன்று விடுத்தம் ஓதுகிறது , 
ருகூ ஐவிட்டும் நிமிரும்போது ஓதுகிற தஸ்மீஃ . 
ஸமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்றும் . 

இஃதிதாலில் ஓதுகிற தஹ்மீது . 
அல்லாஹும்ம றப்பனா வலகல் ஹம்து . 

சுஜூதில் ஓதுகிற தஸ்பீஹ். 
சுப்ஹான றப்பியல் அஃலா வென்று மூன்று விடுத்தம் ஓது 


கிறது . 


தக்மிலா அஹக்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 77 

சஜதா திலாவத்தில் ஓதுகிறது ஆ . 
ஸஜதக வஜ்ஹிய லில்லஹி கலகஹு வஸவ்வறஹு வஷக்க 
ஸம் அஹு வஸறஹ் பிஹவ்லி ஹி வகுவ்வதிஹி பதபாச கல் 
லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் , என்று ஓதவும் . இதுபாட மில்லாத 
வர்கள் சுப்ஹான றப்பியல் அஃலா என்று மூன்றுவிடுத்தம் ஓதவும் . 

அத்தஹிய்யாத்து . 
அத்தஹிய்யாத்து வில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாது 
அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன்னபிய்யு வறஹ்மதுல்லாஹி வபரகாத 
துஹ - அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லா ஹிஸ் ஸாலிஹீன். 
அஷ்ஹது அன்லாஇலாஹ இல்லல்லாஹு வஅஷ்ஹது அன்ன 
முஹம்மதன் அப்துஹு வறஸூலுஹ - அல்லாஹும்ம ஸல்லி 
அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத்த அலா 
இப்றாஹீம வஅலா ஆலி இப்றாஹீம இன்னக ஹமீதுன் மஜீது , அல் 
லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்றா 
ஹீம வ அலா ஆலி இப்றாஹீம இன்னக ஹமீதுன் மஜீது , அல்லா 
ஹம் மக்பிற்லீ வலிவாலிதைய வலிஉஸ் காதீ வலி ஜமீஇல் முஃமீ 

வல்முஃமினத் வல்முஸ்லிமீன வல்முஸ்லிமாத் அல் அஹயா இ 
மின் ஹ ம் வல்அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிறஹமதிக 
யா அற்ஹமர் பாஹிமீன் . 

து ஆயே குநாத் , 
அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வகஸ் தக்பிறுக வநுஃமினு 
பிக வரு தவக்கலு அலைக்க வநுஸ்னீ அலைக்கல் கைறு வநஷ்குருக 
வலா நக்புறுக வநக்லஉ வருத்றுகு மன்யப்ஜுறுக அல்லாஹும்ம 
இய்யாக நஃபுது வலக நுஸல்லீ வாஸ்ஜுது வஇலைக்க நஸ்.ஆ வாஹ் 
பிது வநற்ஜூ றஹ்ம தக வநஷா அஸாபக இன்ன அஸாபகல் 
ஜித்த பில்குப்பாரி முல்ஹிகுன் , இதை ஓதினஉடன் வஸல்லல்லாஹு 
அலா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் , என்று ஸல 
வாத்து ஓதுகிறது முஸ்தஹப்பு . 

ஷை துஆ குனூத்து பாடமில்லா விட்டால் றப்பனா ஆதினா பித் 
துன்யா ஹஸன தன் வபில் ஆகிறதி ஹஸனதன் வகினா அஸாபன்னார் 
என்று ஓதவும் அல்லது அல்லாஹும் மக்பிற்லீ அல்லது யாறப்பி 
என்று மூன்று விடுத்தம் ஓதவும் . 


னீன 


78 தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 


ஸலாம் கொடுத்தபின் ஓதுகிறது ஆ இஸ்திக்பார் . 

ஸுபுஹானக மாஅபத்னாக அக்க இபாததிக ஸப்ஹானக மா அற 
பனாக ஹக்க மஃரிபதிக ஸுப்ஹானக மாஸகர்னாக்க ஹக்கவிக்ரிக்க 
ஸுப்ஹான மாஷகானாக்க ஹக்க ஷூக்ரிக ஸுப்ஹானக்க மன்லா 
யஃலமு கத்றஹு கைறுஹு வலா யப்லகுல் வாலிபூன வீபதஹு , 
என்றோதி பின்பு இஸ்திக்பாற் ஓதவும் . 

இஷ்திக்பாற் . 
அஸ் தக்பிறுல்லாஹில் அலீம் , 3 - விடுத்தம் அல்கரீம் அல்க தீம் 
அல்லஹீ லாயிலாஹ இல்லா ஹவல் ஹய்யுல் கய்யூம் மின்குல்லி 
ஸன் பின் வக தீ அதின் வஅதூபு இலைஹி வ.அஸ் அலஹுத்தவபத 
அல்லாஹும்ம அந்தஸ்ஸலாம் வமின்கஸ்ஸலாம் வஇலைக யற்ஜி உஸ் 
ஸலாம் ஹப்பினா றப்பனாபிஸ்ஸலாம் வஅத்கில்னா பிறஹ்மதிக தாறஸ் 
ஸலாமி தபாறக்த றப்பனா வதஆலைத்த யாஸல் ஜலாலி வல் இக்றாம் . 

( பிறகு ) ஆயதுல் குறலியும் , குல்ஹுவல்லாஹு அஹதும் , 
குல் அஊது பிறப்பில் பலகும் , குல் அஊது பிறப்பின்னாகம் , ஓதி 
அதன்பிறகு ஸுப்ஹானல்லா 33 - விடுத்தமும் , அல்ஹம்துலில்லாஹ் 
33 - விடுத்தமும் , அல்லாஹு அக்பற் 33 - விடுத்தமும் ஓதி . 

(பின்பு ) லாயிலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லாஷரீகலஹ : 
லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யீ வயுமீது பியதிஹில் கைரி 
வஹுவ அலாகுல்லி ஷையின் கதீற் , ஹவல் அவ்வலு வல்ஆகிறு 
வல்லா ஹிறு வல்பாதினு வஹவ பிகுல்லி ஷை இன் அலீம் , 
லைஸ கமிஸ்வி ஹி ஷைஉன் வஹவஸ் ஸமீஉல் பணீறு , ஹஸ்புனல் 
லாஹு வநிஃமல் வகீலு நிஃமல் மவ்லா வநிஃமன்ஹீைற் குப்றானக 
றப்பனா வ இலைகல் மஷம் . அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்ம 
தின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி வஸல்லி அலா ஜமீஇல் அன்பியா இ 
வல்முற்ஸலீன் , வஅலா மலாயிகதிகல் முகற்ற பின வ அலா இபாதி 
கஸ் ஸாலிஹீன் . வஅலா அஹ்லி தா அதிக அஜ்மயீன் வற்ஹம்னா 
ம.அஹும் பிறஹ்மதிக யாஅற்ஹமாறாஹிமீன் . வல்ஹம்து லில்லாஹி 
றப்பில் ஆலமீன் , ஷஹி தல்லாஹு அன்னஹு லாயிலாஹ இல்லா 
ஹுவ வல்மலாயிகது வஊலுல் இல்மி காயிமன் பில்கிஸ்தி லாயி 
லாஹ இல்லா ஹ வல் அஸுல் ஹகீம் . இன்னத்தீன இந்தல்லா 
ஹில் இஸ்லாம் குலில்லாஹ ம்ம மாலிகல் முல்கி துஃதில் முல்க 


தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


79 


மன் தஷாஉ வதன்ஸி உல் முல்க மிம்மன் தஷாஉ வது இஸ்ஸமன் 
தஷாஉ வதுலில்லு மன் தஷாஉ பியதிகல் கைற இன்னக அலாகுல்லி 
ஷை இன் கதீற் தூலிஜுல்லைல பின்னஹாரி வதூலிஜுன் னஹா 
பில்லைலி வதுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யிதி வதுக்ரிஜுல் மய்பித 
மினல் ஹய்யி வதற்ஸுகு மன் தஷாஉ பிகைரி ஹிஸாபின் . 

லகத் ஜா அகும் றஸூலுன் மின் அன்புகும் அஸ்ஸுன் 
அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைகும் பில்முஃமினீன றஊபுர் 
றஹீம் ப இந் தவல்லவ் பகுல் ஹஸ்பியல்லாஹுலாஇலாஹ இவ்லா 
ஹூவ அலைஹி தவக்கல்து வஹுவ றப்புல் அற்ஷில் அலீம் , அல்லா 
ஹும்ம லாமானி அ விமா அஃதைத வலாமுஃதிய லிமா மனம் தவவா 
முத்த லிமாகலைத்த வலா முபத்தில் விமா ஹகம்த வலாயன்பஉ ஸல் 
ஜத்தி மின்கல் ஜத்து பஃலம் அன்னஹூ அபலலுஸ்ஸிக்ரி ( லாபி 
லாஹ இல்லல்லாஹு ) 10- தரம் ஓதிபிறகு ஹக்கன் அலைஹா 
நஹ்யா வ அலைஹா நமூது வ அலைஹா நுப்அஸ் இன்ஷா அல்லா 
ஹு தஆலா கதன் ஆமீன் . 
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸையிதில் காயின் 

அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸை பிதி மவ்ஜு 
தாதி . அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸைபிதி அஹலில் 
அற்லி வஸ்ஸமாவாத்தி . அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் 
ஸையிதின் முத்தகீன் . அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் 
ஸையிதில் அவ்வலீன் . அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் 
ஸய்யிதில் ஆகிரீன் . அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸய்பி 
தில் கலாயிகி அஜ்மான் . அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் 
பிஹிகான மாகான வபிஹி யசுனு மாயகூனு ஜஸல்லாஹூ அன்னா 
நபிய்யினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் பிமா 
ஹூவ அஹ்லுஹு அல்லாஹ ம்மற்ல அன்ஸாதாதினா அபீபக்ரி 
னிஸ்ஸித்தீகித் தகிய்யி வஉமறல் பாறூகின் னகிய்யி வஉஸ்மான 
வின்னூறை னிஸ்ஸகிய்யி வஅலிய்யினில் முற் தலல் வபிய்யி வஅனிஸ் 
வலித்ததில் பாகீன வஅனில்ஹஸனி வல்ஹுஸைனி வ அன் ஹம்ஸத 
வல் அப்பா வ.அனில் முஹாஜிரீன வல் அன்ஸாரி வஅன் ஸஹாபி 
றஸுலில்லாஹி ஸல்லல்லாஹு வஸல்லம் அலைஹி வஅலை ஹிம் 
அஜ்மயீன் . 

( பின்பு ) அல்லாஹும்ம ஸல்லி அலல் முஸ்தபா ஹபீபிக 
முஹம்மதின் அப்திக வநபிய்யிக வறஸூலி கன்னபிய்யில் உம்மிய்யி 


80 தக்மிலர் அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா , 


வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் , 10- தரம் ஓதவும் . பின்பு 
லகல் ஹம்து யா அல்லாஹு , 3 - விடுத்தமும் யாறஹ்மானு யாறஹீ 
முல் அமானுல் அமானு மின் ஸவாலில் ஈமானி யாதாயிமல் மஃபி 
யாக தீமல் இஹ்ஸானி யாஹாதியல் முஸல்லீன இஹ்தினா பிஹக்கி 
இய்யாக நஃபுது வஇய்யாக நஸ்தஈன் 3- தாமும் பின்பு பாதிஹா 
இக்லாஸ் முஅவ்விஸதைனி ஓதி துஆ ஓதவும் . 

எல்லாவக்துக்கும் பொதுவான துஆ . 
லகல் ஹம்து யாறப்பி யாமஃபூது யா அல்லா அல்லாஹும்ம 
ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா ஸையிதினா வமவ்லானா முஹம்மதின் 
வ அலா ஆலி ஹி வஸஹ்பிஹி ஸலாதன் தம்லஉ அற்ஜா அல்அற்வி 
வமாஹவாஹ் வதஹுலு பைனனா வபைனஷ் ஷற்றி வமன் கவாஹ் 
வஸலா தன் துபல்லிகுனா பிஹல் மக்ஸு தயாஸல் கறமி வல்ஜூதி 
அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா ஸையிதினா முஹம்மதின் 
வஅலா ஆலி ஹி வஸஹ்பி ஹி ஸலாதன் தக்பிறு பிஹா ஸுனூபனா 
வதஸ் துரு பிஹா உயூபனா வதக்ஷியு பிஹா குறூபனா வகஹ்பலு 
பிஹா குலபனா . அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்ம 
தின் ஷஜத்தில் அஸ்வின்னூறானிய்ய திவலம் அதிகபலதிற்றஹ்மானிய் 
பதி வஅப்ஸலல் கலீபதில் இன்ஸானிய்யதி வ அஷ்றபி ஸூறதில் 
ஜிஸ்மாநிய்யதி வமஃதனில் அஸ்றார் றப்பானிய்யதி வஜறாயிமில் 
உலூமில் இஸ்திபா இய்யதி ஸாஹிபில் கப்லதில் அஸ்லிய்யதி வல்பஹ் 
ஜதிஸ் ஸனீய்யதி வர்ருத்பதில் அலிய்யதி மனின் தறஜன் னபிய்யூன 
தஹ்த விவாஇஹி பஹும் மின்ஹு வ இலை ஹி வஅலா ஆலி ஹி 
வஸஹ்பிஹி அஜ்மஈன் . அத்த மாஸகறக வஸகறஹ ஸ் ஸாகிறன 
கபல அன்லிக்ரிக வலிக்ரி ஹில் காபிலூன் , அல்லாஹும்ம யாமு 
கல்லிபல் குலூபி ஸப்பித் குலூபனா அலா தீனிக வதாஅதிக வஈமா 
னிக யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஷர்ரிப்னா பித்தக்வா வஜம் 
மில்னா பில் ஆபியதி வற்ஸுக்னல் ஜன்னத யாறப்பல் ஆலமீன் , அல்லா 
ஹும்ம அஹ்பினா அவல் கிதாபி வஸ்ஸுன்னதி வதவப்பனா அலல் 
ஈமானி வத்தவ்பதி . அல்லாஹும்ம அ இன்னா அலா மிக்ரிக வஷுக் 

வஹுஸ்னி இபாததிக வதவ்பீகி தாஅதிக வஜ்தினாபி மனாஹீக 
வம் திஸாலி அவாமிரிக. அல்லாஹும்ம தகப்பல் மின்னா மாகான 
ஸாலிஹன் வ அஸ்லிஹ் லனா மாகான பாவிதன் . அல்லாஹும்மற் 
ஸுக்னா இல்மத்தவ்ஹீதி வ அமலல் இக்லாஸிவஹுஸ்னல் காதிமதி 


ஸதாராம 
தபோவன 


தக்மிலா அஹ்க்காமூல் முஸ்லிமாக கானபிய்யா, 81 


அல்லாஹும்மக் பிற்லனா வலிவாலிதைனா றப்பிற் ஹம்ஹூமாகமா 
றப்பயானீ ஸகீறா . றப்பனா லாதுவக் குலூபனா பஃத இஸ் ஹதை 
தனா வஹப்லனா மின்ல துன்க நஹ்மதன் இன்னக அந்தல் வஹ்ஹாபு . 
வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி கல்கிஹி ஸையிதினா 
முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் . ஸுப்ஹான றப் 
பிக றப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிபூன் வஸலாமுன் அலல் முற்ஸவீன் 
வல்ஹம்து லில்லாஹி றப்பில் ஆலமீன் . 

ஐந்து வக்துக்கும் பொதுவானது ஆ . 
அல்லாஹும்ம இன்னா நஸ் அலுக ஈமானன் முஸ்தகீமன் வபஸ் 
லன் தாபிமன் வநலறன் றஹ்மதன் வஇல்மன் நாபி அன் அக்லன் கா 
மிலன் வகல்பன் முனவ்வறன் வதவ்பீகன் இஹ்ஸானன் வதவ்பதன் 
நுஸுஹன் வஸப்றன் ஜமீலன் வ.அஜ்றன் அலீமன் வவிஸானன் 
ஸாகிறன் வபதனன் ஸாபிறன் வறிஸ்கன் வாலி அன் வஸஃயன் மஷ் 
கூறன் வஸன்பன் மக்பூறன் வஅமலன் மக்பூலன வது ஆஅன் முஸ்த 
ஜாபன் வஜன்ன தல் பிற் தவ்வி நஈமன் பிறஹ்மதிக யா அற்ஹமர் 
றாஹிமீன் . அல்லாஹும்ம தகப்பல் மின்னா மாகான ஸாலிஹன் வஅ 
ஸ்லிஹ் வனா மாகான பாலி தன் அல்லாஹும்மக் பிற்லனா வலிவாலி 
தைனாறப்பிற்ஹம்ஹூமாகமாறப்பயானீ ஸகீறாவஸல்லல்லாஹுதஆ 
லா வஸல்லம வபாறீக் அலாகைரி கல்கி ஹி ஸையிதினா முஹம்மதின் 
வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் , ஆமீன் . ஸுப்ஹான றப்பிக றப் 
பில் இஸ்ஸதி அம்மா யபூன் வஸலாமுன் அலல் முற்ஸலீன வல் 
ஹம்து லில்லாஹி றப்பில் ஆலமீன் . 

லுஹருடைய து ஆ . 
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம் 
மது அல்லாஹும் மக்துப் லிகுல்லி வாஹிதின் மின்னா பறா அதன் 
மினன்னார் . வஅமானன் மினல் அஸாபி வகலாஸன் மினல் ஹிஸாபி 
வஜவாஸன் அலஸ்லிறாதி வநஷீபன் மினல் ஜன்னதி வல்பவ்ஸ பில் 
ஜன்னதி வநஜாதன் மினன்னார் . றப்பனா ஆதினா பித்துன்யா ஹஸன 
தன் வபில் ஆகிறதி ஹஸன தன் வகினா அஸாபன்னார் . வஸல்லல்லா 
ஹூ வஸல்லம் அலாகைரி கல்கிஹி ஸை பிதினா முஹம்மதின் வஆ 
லி ஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் . 

அவருடைய து ஆ . 
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹ 
ம்மத் . அல்லாஹும்ம இன்னா நஸ் அலுக ஸலாம தன் பித் தீனிவத் 

11 


82 தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா, 


துன்யா வஆபியதன் பில்ஜஸதி வஸியாத தன் பில் இல்மி வல்ஹுதா 
வபறக தன் பிர்றிஸ்கி வஹ்ஹதன் பில் அக்லி வதவ்பதன் கப்லல் 
மவ்தி வறாஹ தன் இந்தல்மவ்தி வமக்பிற தன் பஃதல் மவ்தி பாஸா 
மி அ . குல்லி ஸவ்தின் ஹவ்வின் அலைனா ஸக்றாதில் மவ்தி . றப்பனா 
லாதுவலிக் குலூபனா பஃத இஸ் ஹதைதனா வஹப்லனா மின்லதுன்க 
றஹ்மதன் இன்னக அந்தல் வஹ்ஹாப் . வஸல்லல்லாஹு வஸல்லம் 
அலா கைரிகல்கி ஹி ஸய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி 
அஜ்மஈன் . 

மக்ரிபுடைய துஆ . 
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலிமுஹம் 
மது . அல்லாஹும்ம இன்னா அம்ஸைனா மின்க பீ நிஃமதின் வஆபி 
பதின் வவித்ரின் பஅதிம்ம நிஃமதக அலைனா வஆபியதக வலித்றக 
பித்தீனி வத்துன்யா வல்ஆகிறதி இன்னக அலாகுல்லி ஷையின் கதீற், 
வபில் இஜாபதி ஜதீறுன் நிஃமல் மவ்லா வநிஃமன்னவீற் . ( அல்லா 
ஹும்ம அஜினா மினன்னார் . 7 - விடுத்தம் அல்லாஹும்ம அஜிற்னா 
மினன்னாரி ஸாலிமீன் வஅத்கில்னல் ஜன்னத பிஸலாமின் ஆமினீன் 
வகினா றப்பனா ஷர் றல்லாலிமீன் பன்சுற்னா அலல் கவ்மில் காபிரீன் 
இலாஹனா வர்ஸுக்னன் நலற இலா லிகா இ வஜ்ஹிகல் கரீம் . மஅ 
லிகா இ ஸையிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 
அஜ்மயீன் , வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி சுல்கிஹி 
ஸையிதினா முஹம்மதின் வஆலி ஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் . 

இஷா உடைய துஆ . 
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம் 
மது . அல்லாஹும்மஹ் புல்னா பீலுல்மதில்லைலி கமா ஹபில் தனா 
யாறப்பனா பீ லவ் இன்னஹாரி வஹ்ஷூற்னா மஅல் அப்றார் . வஜ் 
அல் முன் கலபனா இலா தாரில் கறார் . வநஜ்ஜினா மினன்னார் வஃபு 
அன்னல் அவ்ஸார் . யாகப்பார் . அல்லாஹும்மஹ்பல்னா யாபய்யால் 
மின்ஜமீஇல் பலாயா வல்அஃதாஇ வல்அம்றால் , வஸல்லல்லாஹு 
தஆலா வஸல்லம அலா கைரி கல்கிஹி ஸையிதினா முஹம்மதின் வஆ 
லி ஹிவஸஹ்பிஹி அஜ்மான் . 

ப்ஹுடைய துஆ . 
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம் 
மது . அல்லாஹும்ம இன்னா அஸ்பஹ்னா மின்க பீநிஃமதின் வஆ 


தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 83 


பியதின் வவித்ரின் பஅதிம்ம நிஃமதக அலைனா வஆபிய தக வரித் 
றக பித்தீனி வத்துன்யா வல்ஆகிறா இன்னக அலா குல்லி ஷையின் 
கதீற் வபில் இஜாபதி ஜதீறுன் நிஃமல் மவ்லா வநிஃமன்னணீர் . 
( அல்லாஹம்ம அஜினா மினன்னார் 7 - விடுத்தம் ) அல்லாஹும்ம 
அஜினா மினன் னாரிஸ் ஸாலிமீன் வஅத்கில்னல் ஜன்னத பிஸலா 
மின் ஆமினீன் வகினா றப்பனா ஷற்றல்லாலிமீன் . பன்ஸுற்னா அலல் 
கவ்மில் காபிரீன் . இலாஹனா வற்ஸுக்னன் னலற இலா லிகாஇ வஜ் 
ஹிகல் கரீம் அலிகாஇ ஸையிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம அஜ்மயீன் . அல்லாஹும்மஜ்அல் ஸபாஹனா 
ஹாதா ஸபாஹன் முபாறகன் மினல் கைரி கரீபன் வஅனிஷ்ஷர்றி 
பயீதன் லாகாலியன் வலாகாவிறன் வலா மஹ்றூமா. அல்லாஹும் 
மஜ் அல் அவ்வல் யவ்மினா ஹாஸா லனா ஸலாஹன் வஅவ்ஸதஹு 
பலாஹன் வஆகிறஹு நஜாஹன் வற்பாஹா. அல்லாஹும்ம ஸப் 
பிஹ்னா மின்க ஸபாஹர்றிலா வக்பினா ஷர்ற மாபில்கலா வலாது அஸ் 
வலிப்னா பில்ஜறாயிமி யாகரீம் யாறஹீம் . அல்லாஹும்மஜ் அல் ஸபா 
ஹனா ஸபாஹஸ்ஸாலிஹீன் வமஸா அனா மஸா அஸ்ஸாகிரீன் . வகு 
லூபனா குலூபல் காஷியீன் வஅப்தானனா அப்தானல் முதீயின் . வ அ 
ஃமாலனா அஃமாலல் முத்தகீன் வஅல்லினதனா வஅல்லின தஸ் ஸா 
கிரீன் வநப்பிஹ்னா அன் நவ்மதில் காபிலீன் வஷாரிக்னா பி துஆஇஸ் 
ஸாலிஹீன் வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி கல்கிஹி 
ஸையிதினா முஹம்மதின் வஆலி ஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் . 

முப்பஆதுல் அஷ்ரிது ஆ . 
அல்ஹம்து ஸூறாவை 7 - தாம் . குல் அஊது பிறப்பின்னாலி 
7- தரம் குல் அஊது பிறப்பில் பலகி 7- தரம் குல்ஹுவல்லாஹு 
அஹது 7- தரம் குல்யா அய்யுஹல் காபிநூன் 7 - தரம் ஆயதுல் குளி 
7 - தரம் ஸுப்ஹானல்லாஹி வல்ஹம்து லில்லாஹி வலா இலாஹ 
இல்லல்லாஹு வல்லாஹு அக்பற் 7- தரம் அல்லாஹும்ம ஸல்லி 
அலா முஹம்மதின் அப்திக வநபிய்யிக வறஸூலி கன்னபிய்யில் உம் 
மிய்யி வ அலா ஆலி ஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் 7- தாம் அஸ் தக்பிறுல் 
லாஹல் அலீம் லீ வலிவாலி தய்ய வலில் முஃமினீன வல்முஃமினாத் 
வல்முஸ்லிமீன வல்முஸ்லிமாத் 7 - தரம் ஓதி முடித்தபின் அல்லாஹு 
ம்மப் அல்பீ வபிஹிம் ஆஜிலன் வஆஜிலன் பித்தீனி வத்துன்யா வல் 
ஆகிறதி மாஅந்த லஹு அஹ்லுன் வலா தப்அல் பினா யாமவ்லானா 


84 தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யர் . 


மாநஹ்னு லஹு அஹ்லுன் இன்னக கபூறுன் ஹலீம் ஜவாதுன் கரீம் 
றஊபுர்றஹிம் . என்று 7- தரம் ஓதவும் . அந்த துஆவை ஸுப் 
ஹுக்கு பின்னும் அஸருக்கு பின்னும் வளமையாக ஓதிவந்தால் மட்டி 
லடங்காத பாயிதாக்களும் தறஜாத்துகளும் உண்டா யிருக்கிறதென்று 
அனேக நாதாக்களாலும் ஆலீம் களாலும் மஷாயிகுகளாலும் றிவா 
யத்து செய்யப்பட்டிருக்கிறது . 
தறாஹீஹ் தொழுகையின் தஸ்பீஹ் து ஆ வகை . 

( தொழுகையை ஆரம்பிக்கும்போது ) அஸ்ஸலாத்துஸுன்னதத் 
தறாவீ ஹி ஜாமி அதன் அஜ்றகு முல்லாஹ - கபறகுமுல்லாஹுலா 
இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறது 

( முந்தின ஸலாமுக்குப்பின் ) அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் 
வபாரிக் அலா ஸையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி ஹி ஸஹ்பிஹி 
என்று சொல்லவும் . 

( இரண்டாம் ஸலாமுக்குபின் ) பஸ்லுன் மினல்லாஹி வநிஃமதுன் 
வமக்பிறதுன் வறஹமதுன் வஆபிய துன் வஸலாமதுன் லா இலாஹ 
இல்லல்லாஹு வல்லாஹு அக்பற் அல்லாஹு அக்பற் வலில்லா 
ஹில் ஹம்து . ஒரு விடுத்தமும் பிறகு ஸுப்ஹான வில் முல்கி 
வல்மலகூதி ஸுப்ஹானல்இஸ்ஸதிவல் அலமதி வல்குத்தறதி வல்கி 
கிப்ரியா இ வல்ஜபதி ஸப்ஹானல் மலிகில் ஹய்யில்லஸீலாயனாமு 
வலாயமூது ஸுப்பூஹுன் குத்தூஸுன் றப்புல் மலாயிகதி வற் 
நூஹி லாஇலாஹ இல்லல்லாஹு வகஸ் தக் பிறுல்லா ஹ வகஸ் அலு 
கல் ஜன்னத வநஊது பிக மினன்னார் என்று மூன்று விடுத்தம் ஓதிய 
பின் அஷ்ஹது அன்லாயிலாஹ இல்லல்லாஹு வஅஷ்ஹது அன்ன 
முஹம்மதன் அப்துஹூவறஸூலுஹூ என்று மூன்று விடுத்தம் 
ஓதவும் பின்பு . 

( இமாம் ஓதும் துஆ ) அல்லாஹும்ம இன்னா நஸ் அலுகல் ஜன் 
னத வற்றுஃயத வருஊது பிக மினன்னார் . யாாலிகல் ஜன்னதி வன் 
னார் பிறஹ்மதிக யா அஸீஸ் யாகப்பாறு பாகரீம் யாஸத்தாறு யாஹ 
லீம் யாபாற்ருயாறஹீமு யாஜப்பாற் , அல்லாஹும்ம அஜினா மின 
ன்னார் யாமுஜீறு யாமுஜீறு யாமுஜீறு , அல்லாஹும்ம இன்னக 
துஹிப்புல் அப்வ பஃபு அன்னா யாகரீம் யாதாயிமல் மஃபி யாகதீ 
மல் இஹ்ஸான் . அஹ்வின் இலைனா பிஇஹஷானிகல் கதீமி வற்ஹ 


தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 85 


ம்னா மஅஹம் பிறஹ்மதிக யாஅற்ஹ மர்றாஹிமீன் . என்று துஆ 
ஓதவும் . 

( பிறகு மஃமூமுகள் ) அல்பத்று முஹம்மதனில் முஸ்தபா ஸல் 
லல்லாஹு அலைஹி வஆலி ஹி வஅஸ்ஹாபிஹி வஸல்லம் லா இலாஹ 
இல்லல்லாஹு வல்லாஹு அக்பற் . அல்லாஹு அக்பற் வலில்லா 
ஹில் ஹம்து , என்று ஓதவும் . 

( முன்றாவது சலாமுக்குபின் ) அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் 
வபாரிக் அலா ஸையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி ஹி வஅஸ்ஹா 
பிஹி என்று ஓதவும் . 

( நாலாவது ஸலாமுக்குப்பின் ) இரண்டாம் ஸலாமுக்குபின் சொ 
ல்லியபடி பஸ்லுன் மினல்லா ஹி முதல் அக்பற் . வரை ஒருவிடுத்த 
மும் பிறகு ஸப்ஹான தொடுத்து வனஊது பிக மினன்னார் வரை 
மூன்று விடுத்தமும் பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் 
வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் வஸல்லி அலா ஜமீஇல் 
அன்பியா இ வல் முற்ஸலீன் வல்மலாயிகதில் முகாறபீன் வஅலா 
இபாதிகஸ் ஸாலிஹீன் வஅலா அஹ்லி தாஅதிக அஜ்மஈன் . வற்ஹ 
மனா மஅஹம் பிறஹ்மதிக யா அற்ஹமாறாஹிமீன் . என்று ஓதிய 
பின் இமாம் முன் ஓதிய துஆவை ஓதவும் . 

( பிறகு மஃமூமுகள் ) கலீபது றஸுலில்லா ஹி பித்தஹ்கீக் கை 
றுல் பஷரி பஃதல் அன்பியா இ பித்தஸ் தீக் அமீறுல் முஃமினீன அபூ 
பக்ரினிஸ் வித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு லா இலாஹ இல்லல்லா 

ஹு வல்லாஹு அக்பற் அல்லாஹு அக்பற் வலில்லாஹில் ஹம்து 
என்று ஓதவும் . 

( ஐந்தாம் ஸலாமுக்குபின் ) அல்லாஹ ம்ம ஸல்லி வஸல்லிம் 
வபாரிக் அலா ஸையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி ஹி வஸஹ்பி ஹி 
என்று ஓதவும் . 

( ஆறாம் சலாமுக்குபின் ) இரண்டாம் ஸலாமுக்கு பின் சொல்லி 
யதுபோல் பஸ்லுன் மினல்லாஹி முழுமையும் அதற்குபின் ஓதுகிற 
தஸ்பீஹை மூன்று விடுத்தமும் ஓதியபின் ஸுப்ஹானல்லாஹி வல் 
ஹம்து லில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பற் . 
வலாஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லா ஹில் அலிய்யில் அலீம் . 
என்று ஓதியபின் இமாம் முந்தி ஓதிய து ஆவை ஓதவும் . 


86 தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


( மஃமூம்கள் ) முஸய்யினுல் மஸ்ஜிதி வல்மின்பறி வல்மிஹ்றாப் 
அமீரில் முஃமினீன உமறுப்னுல் கத்தாப் றலியல்லாஹு அன்ஹு 
லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பற் அல்லாஹு அக்பற் 
வலில்லாஹில் ஹம்து என்று ஓதவும் . 

( ஏழாவது ஸலாமுக்குபின் ) அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் 
வபாரிக் அலா ஸையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி ஹி வஸஹ்பிஹி 
என்று ஓதவும் . 

( எட்டாவது ஸலாமுக்குபின் ) பஸ்லுன் மினல்லாஹி முழுதும் 
ஓதியதின்பின் ஓதுகிற தஸ்பீஹை மூன்று தரம் ஓதி ஸுப்ஹானல் 
அஸீம் வபிஹம்திஹி அஸ் தக்பிறுல்லாஹ றப்பீ மின் குல்லி ஸன்பின் 
வக தீ அதின் வஅதூபு இலை ஹி என்று ஓதியபின் இமாம் முன்போலே 
துஆ ஓதவும் . பிறகு . 

( மஃமூம்கள் ) ஜாமிஉல் குரு ஆனி காமிலுல் ஹயாஇ வல்ஈமான் 
அமீருல் முஃமினீன உஸ்மானுப்னி அப்பான் றலியல்லாஹு அன் 
ஹு லாயிலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பற் அல்லாஹு 
அக்பற் வலில்லா ஹில் ஹம்து . என்று ஓதவும் . 

( ஒன்பதாவது ஸலாமுக்குபின் ) அல்லாஹும்ம ஸல்லி வஸல் 
லிம் வபாரிக் அலா ஸையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி ஹி வஸஹ் 
பிஹி என்று ஒதவும் . 

( பத்தாவது ஸலாமுக்குபின் ) பஸ்லுன் மினல்லா ஹி முழுதும் 
ஓதி அதன்பின் ஓதுகிற தஸ்பீஹை மூன்று விடுத்தம் ஓதி பிறகு 
அஸ் தக்பிறுல்லாஹல் அலிய்யல் அஸீம் அல்லஹீலாயிலாஹ இல்லா 
ஹுவல் ஹய்யுல் கய்யூம் கப்பாருஸ் ஸுனூப் ஸத்தாருல் உயூப் அல் 
லாமுல் குயூப் வகஷ்ஷாபுல் குறூப் யாமுகல்லிபல் குலூபி வல்அப் 
ஸாற் வஅதூபு இலை ஹி என்று மூன்று தரம் ஓதிய பின் இமாம் முன் 
போலவே துஆ ஓதவும் பிறகு . 

( மஃமூமுகள் . ) அஸதுல்லாஹில் காலிபி மஸ்ஹருல் அஜாயிப் 
வல்கறாயிப் இமாமுல் மஷாறிகி வல்மகாரிப் அமீறுல் மூமினீன அலி 
ய்யுப்னு அபீதாலிப் மலியல்லாஹு அன்ஹு லா இலாஹ இல்லல் 
லாஹு வல்லாஹு அக்பற் அல்லாஹு அக்பற் வலில்லாஹில் 
ஹம்து . என்று ஓதின உடன் இமாம் தறாவீ ஹின் துஆவை ஓதி 
முடிக்கவும் . 


தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 87 


( பாயிதா ) முந்தின பத்தில் அல்லாஹும்மற் ஹம்னீ பிறஹ்ம 
திகயாஅற்ஹ மாறாஹிமீன் என்றும்( நடுபத்தில் ) அல்லாஹும்மக்பிற்லீ 
ஸுனூபீ யாறப்பல் ஆலமீன் என்றும் ( பிந்தின பத்தில் ) அல்லாஹ் 
ம்மஃதிக்னீ மினன்னார் வ அக்கில்னியல் ஜன்னத யாறப்பல் ஆலமீன் 
என்றும் ஓதவும் . 

தறாவீஹின் துஆ . 
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலிமுஹம் 
மது . அல்லாஹும்மஜ் அல்னா பில் ஈமானி காமிலீன் வலிபறாபிலிக 
முஅத்தீன் வலிஸ் ஸலாதி ஹாபிஸின் வலிஸ்ஸகாத்தி பாபிலீன் வலி 
மா இந்தக தாலிபீன் வலி அப்விக றஜீன் வபில்ஹுதா முதமஸ்ஸி 
கீன் வஅனில்லக்வி முஃரிலீன் வபித்துன்யா ஸாஹிதீன் வபில் ஆகி 
றதி றாகிபீன் வபில் கலாயிறாஹீன் வலின்னிஃமாயி ஷாகிரீன் வஅலல் 
பலாஇ ஸாபிரீன் வதஹ்த விவாயி ஹபீபிக வநபிய்யிக வஸபிய்யிக 
வறசூலிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யவ்மல் 
கியாமதி லாயிஹீன வ இலல் ஹவ்லி வாரி தீன் வமின் சுந்துவின் வஇ 
ஸ்தப் றகின் முதலாபிஹீன வமின் ஹூரின் ஈனின் முதஸவ்விஜீன 
வமின் தஆமில் ஜன்னதி ஆகிலீன வமின் வபனின் வஅஸலின் முஸப் 
பன் ஷாரிபீன பி அக்வாபின் வஅபாரீக வகஃவளின் மின்மஈன் அல்ல 
வீன அன் அம்த அலைஹிம் மினன்னபிய்யீன வத்தீகீன வஷ் 
ஷுஹதா இ வஸ்ஸாலிஹீன் . அல்லாஹும்மஜ் அலனா பீஹா ஸஷ் 
ஷஹரிஷ் ஷரீபி மினஸ்ஸுஅதா இல் மக்பூலீ ைவலா தஜ் அல்னா யா 
அல்லாஹு யா அல்லாஹுயாஅல்லாஹு மினல் அஷ்கியா இல் மற் 
தூ தீன அல்லாஹும்ம வ இன்ன லக பீகுல்லி லைலதின் மின்லயாலீ 
ஷஹ்ரி றமலான உதகா இ வதுலகா இ வஉமனா இ வகுலஸாஇ பஜ் அ 
ல்னா யாறப்பனா மின் உதகாஇக வஉமனாயிக வகுலஸாயிக மினன்னாரி 
வல்அப்வி இந்தல் ஹிஸாப் வஸல்லல்லாஹு அலாகைரி கல்கிஹி 
ஸையிதினா முஹம்மதின் வஆலி ஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் . 

வித்ருடைய துஆ . 
அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாதனா வலியாமனா வகியா 
மனா வறுகூ அனா வசுஜூதனா வதகஷ்ஷுஅனா வதம்மிம் தக்ஷீற 
அஃமாலினா வதஜாவஸ அன்னா ஸையி ஆதினா வதவப்பனா மஅல் அப் 
சார் . வஸல்லல்லாஹு அலாகைரி கல்கிஹி ஸையிதினா முஹம்மதின் 
வஆலி ஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் . 


88 தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 


ஜனாஸா தொழுகையின் விபரம் . 
( இமாமாய் நின்று தொழுகிறவர் ) உஸல்லி வில்லா ஹி தஆலா 
தா இயன் லில் மய்யிதி என்று நிய்யத்துச் செய்து தக்பீற் கட்டவும் . 

( மஃமூமுகள் ) உஸல்லி லில்லா ஹி தஆலா தா இயன் லில்மய்யிதி 
ம அல்இமாமி என்று நிய்யத்துச் செய்து தக்பீர் கட்டவும் பிறகு . 

( இமாமும் மஃமூமும் ) ஸப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம் 
திக வதபாறகஸ்முக வதஆலா ஜத்துக வஜல்ல ஸனாஉக வலா இலாஹ 
கைறுக என்று ஸனா ஓதவும் . 

( இரண்டாம் தக்பீறுக்குபின் ) அத்தஹிய்யாத்தில் வருகிற ஸல 
வாத்தை ஓதவும் அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்ம 
தின் வஅலா ஆலி முஹம்மது . கமா ஸல்லைத அலா இப்றாஹீம 
வஅலா ஆலி இப்றாஹீம இன்னக ஹமீதுன் மஜீது அல்லாஹம்ம 
பாரிக் அலாமுஹம்மதின் வஅலாஆலி முஹம்மதின் கமாபாறக்த அலா 
இப்றாஹீம வஅலா ஆலி இப்றாஹீம இன்னக ஹமீதுன் மஜீது , 
என்று ஓதவும் . 

( மூன்றாம் தக்பீருக்குப்பின் ) மையிது ஆணாபிருந்தால் ) அல்லா 
ஹம்மக்பிற் லிஹய்யினா வமையிதினா வஷாஹிதினா வகாபிபினா வஸ 
கீறினா வகபீறினா வஸ கரினா வஉன்ஸானா. அல்லாஹும்ம மன் அஹ் 
யைதஹு மீன்னா பஅஹ்பி ஹி அலல் இஸ்லாமி வமன் தவப்பை 
தஹுமின்னா பதவப்பஹு அலல் யீமான் .. என்று ஓதவும் ( 

( எ 
யிது பெண்ணாபிருந்தால் துஆவில் ஹ - என்று வருகிற இடத் 
தில் ஹா என்று ஓதவும் . 

( மையிது பைத்தியக்காரனாக அல்லதுசிறுபிள்ளையாகவிருந்தால் ) 
அல்லாஹும் மஜ் அல்ஹுவனா அஜ்றன் வஸுக்ரன் வஜ்அலஹ 
லனா ஷாபி அன் வமுஷப்பி அன் என்று ஓதவும் . 

( மையிது பைத்தியக்காறி அல்லது சிறு பெண் குழந்தையாயிரு 
ந்தால் ) அல்லாஹம்மஜ் அல்ஹா அஜ்றன் வஸுக்றன் வஜ் அல் 
ஹா லனா ஷாபி அதன் வமுஷப்பி அதன் என்று ஓதவும் . 

( நாலாம் தக்பீறுக்குப்பின் ) றப்பனா ஆதினா பித்துன்யா ஹஸன 
தன்வயில் ஆகிறதி ஹஸன தன் வகினா அஸாபன்னார் . என்று ஓதி 
ஸலாம் வாங்கவும் . 


மை 


தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 89 


( கப்ரில்மையிதைவைக்கும்போது ) பிஸ்மில்லா ஹிவ அலா மில்லதி 
றஸுலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஓதவும் . 

( மையிதுக்கு பிடி மண் போடும்போது ) முந்தின பிடிமண் போ 
டும்போது மின்ஹா கலக்னாகும் ( இரண்டாம் பிடியில் ) வபீஹாநுயீ 
துகும் ( மூன்றாம் பிடியில் ) வமின்ஹா நுக்றிஜகும் தாறதன் உக்றா 
என்று ஓதவும் . 

( மையிதை அடக்கிய பின்னர் ) ஸூறதுல் பகராவை துவர்க்கமிரு 
ந்து முப்லி ஹூன் வரையிலும் அல்லது சூறது யாஸீன் வகைறாவை 
ஓதி துஆ ஓதவும் . 

( மையிதுக்கு சொந்தமானவர்களைச் சலிப்பாற்றுகிறது ) அஃஸ 
மல்லாஹு அஜ்றக வஅஹ்ஸன அஸாக வகபற விமையிதிக என்று 
சொல்லி முஸாபஹா செய்யவும் . 

( கப்றுகளைக் கண்டபோது ) அஸ்ஸலாமு அலைக்கும் தாற கவ் 
மின் முஃமினீன வஇன்னா இன்ஷா அல்லாஹு பிகும் லா ஹிகூன 
வாஸ் அலுல்லாஹுலனா வலகுமுல் ஆபியத்த என்று ஓதவும் , பின்பு 
மையிது ஹயாதாயிருக்கும் போது நாம் எவ்விதமாக சங்கை செய் 
வோமோ அவ்விதமாக சங்கை செய்து சூறது யாஸீனை முடிய ஓத 
வும் . அதற்கு ஏலா விட்டால் ஸூறதுல் பாதிஹாவை ஒரு விடுத்த 
மும் குல்ஹுவல்லாஹு ஸூறாவை மூன்று விடுத்தமும் ஒதி அப் 
பால் கப்றாளிகளுக்கு ஓதுகிற துஆவை ஓதிஹதியா செய்யவம் , க்ஷ 
து ஆவில் மிகவும் சிறியதாவது , அல்லாஹும்மக்பிற்லஹு வற்ஹ 
மஹு வஹ்ஷஹூவஇய்யானாபீஸும்றதிஸ்ஸாலிஹீன் . வஅவ் 
வில் ஸவாப மாகறஃஹை பிறஹ்மதிக யாஅற்ஹமற் றாஹிமீன் 
என்று ஓதவும் . 

றம்ஸான் அதாவான நோன்புடைய நிய்யத்து . 

நவைத்து ஸவ்ம கதின் அன் அதாயி பற் றம்ஸான ஹாதி 
ஹிஸ் ஸனதி லில்லாஹி தஆலா. 

( நோன்பு திறக்கும்போது ஓதுகிற து ஆ . ) அல்லாஹும்ம 
லக ஸும்து வபிக ஆமந்து வ அலைக்க தவக்கல்து வ அலா றிஸ்கிக 
அப்தற்து பக்பிற்லி மாகத்தம்து வமா அக்கற்து . 

( றம்ஸான் கஸாவான நோன்பின் நிய்யத்து ) நவைத்து ஸவ்ம 
கதின் அன் கஸாயி பற் றம்ஸான லில்லாஹி தஆலா . 

( நேர்ச்சையான நோன்பின் நிய்யத்து ) நவைத்து ஸவ்ம கதின் 
அன் அதாயின் னஸ்ரி லில்லாஹி தஆலா . 


12 


90 தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


( ஆஷூறா நோன்பின் நிய்யத்து ) நவைத்து ஸவ்ம கதின் அன் 
ஸவ்ம ஆஷூறா லில்லாஹி தஆலா . 

( ஷவ்வால் மாதத்தின் நோன்பு நிய்யத்து ) நவய்து ஸவ்ம கதின் 
அன் ஸவ்மி ஷவ்வாலி லில்லாஹி தஆலா . 

( அறபா நாள் நோன்பு நிய்யத்து ) நவைத்து ஸவ்ம கதின் அன் 
ஸவ்மி அற்பதி லில்லாஹி தஆலா 
( அய்யாமுல் பீல் நோன்பு நிய்யத்து ) நவைத்து ஸவ்ம 

கதின் 
அன் ஸவ்மி அய்யாமில் பீலி பிஹாஸஷ் ஷஹ்றி லில்லாஹி தஆலா 
மற்றும் சுன்னத்தான முஸ்தஹப்பான நோன்புகளை இது போல் 
கியாஸ் வைத்து நிய்யத்து வைக்கவும் . 

அறுப்புகளின் நிய்யத்து . 
( ஆடு அறுக்கிற நிய்யத்து ) நவைத்து அன் அஸ்பஹ ஹாஸல் 
கனமி ஹலாலன் தய்பிபன் ஸுப்ஹானல்லாஹி பிஸ்மில்லா ஹி அல் 
வாஹு அக்பற் . கோழியானால் ஷ நிய்யத்தில் கனமி என்பதற்கு 
பதிலாக தஜாஜதி என்றும் மாடானால் , பகறா வென்றும் புறாவானால் 
ஹபாவென்றும் சொல்லை தக்பீறோடு சேர்த்துக் கொள்ளவும் , ஆனால் 
ஷ நிய்யத்துகள் சொல்லத் தெரியாதவர்கள் சுப்ஹானல்லாஹி பிஸ் 
மில்லாஹி அல்லாஹு அக்பற் . என்று சொல்லி அறுத்தால் 
போதும் , 

( உல் ஹிய்யா கொடுக்கிறவன் ) உல்ஹியாவை நிய்யத்துச்செய்து 
அல்லாஹும்ம ஹாஹி மின்க வலக பிஸ்மில்லாஹி அல்லாஹு 
அக்பற் என்று சொல்லி அறுத்து அப்பால் இதை ஓதவும் . அல்லா 
ஹும்ம தகப்பல் ஹா மின்னீ தமஹா பிதமீ வலஹ்மஹா பிலஹ்t 
வ அஸ்மஹா பி அஸ்மீ வஜ்லி திஹா பிஜில் தீ வஷஃறஹா பிஷஃரீ 
வகுல்ல ஜுஸ் இன் மின்ஹா ஜுஸ் இன் மின்னீ கமா தகப்பல் த மின் 
கலீலிக இப்றாஹீம வஹபீபிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலை 
ஹிமா வஸல்லம் அல்லாஹும்மஜ் அல்ஹா பிதா அன்லீ மின்னாரின் 
என்று ஓதவும் , 

யாஸீனுடைய து ஆ 

பிஸ்மில்லா ஹிர்ரஹ்மா னிர்ஹீம் . 
சதகல்லாஹு சதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம் வசதக றஸு 
லுஹுன் நபிய்யுல்கரீம் . வநஹ்னு அலா ஸாலிக மினஷ்ஷாஹி 
தீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் . வல்ஆகியது லில் முத்த 
கீன் வலா உத்வான இல்லா அலஸ்ஸாலிமீன் வஸ்ஸலாது வஸ்ஸலாமு 
அலா றஸுலி ஹி சய்யிதினா முஹம்மதின் காதிமின் னபிய்யீன வசய் 


தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 91 


வலா 


யிதில் முர்ஸலீன வ இமாமில் முத்தகீன , வஹபீபி ரப்பில் ஆலமீன 
வஅலா ஆலி ஹித் தய்பிபீனத் தாஹிரீன றலியல்லாஹு தஆலா 
அன்ஹும் வஅன் குல்லி ஸஹாபதி றஸூலுல்லாஹி குல்லி ஹிம் 
அஜ்மயீன். அல்லாஹும் மன்பஃனா வர்பஃனா வஹ்தினா பில்குர் 
ஆனில் அஸீம் . வபாரிக்லனா பில் ஆயாதி வஸ்ஸிக்ரில் ஹகீம் . வத 
கப்பல்மின்னா கிறாஅதனா வது ஆஅனா இன்னக அந்தஸ் ஸமீஉல் 
அலீம் வதுப் அலைனா இன்னக அன் தத் தவ்வாபுர்றஹீம். 
துவா கிஸ்னா பில் ஜராயிமி யாகரீம் இஸ் தஜிப் து ஆஅனா யாஹலீம் . 
இக்மிர் ஸுநூபனா குல்லஹா யாரஹீம் வலா தஸ்ரிப் பிஹி உஜூ 
ஹனாயா இலாஹல் ஆலமீன் வயா கைான்னாலிரீன ஆமீன் . இஜ்அலி 
ல்லாஹும்ம ஸவாப கிராஅதினா ஹாஸி ஹி பிபர்கதி து ஆயினாலிமன் 
அஹ்ஸர் தனா பிஸப்பிஹி வதலௌனல் குர் ஆன மின் அஜ்லி ஹி இர் 
ஹமில்லாஹும்ம பில்குர்ஆனில் அளீமி மஸ்வாஹு வபுல்லபிவா 
பிலிர்றஹ்மதி ஸராஹு வக்பிர் ஸல்லதஹு வஆனிஸ் வஹ்ஷதஹு 
வ அமீன் றௌ அதஹு வநப்பிஸ் குர்பதஹு வநவ்விர் மஹல்ல 
தஹு விலக்கின் ஹஜ்ஜதஹு வஸப்பித் கறாம தஹு வகுன் 
லஹு வலிய்யன் வபிஹி ஹபிய்யன் அல்லாஹும்ம வதலக்கஹ 
மின்க பிர்ரூஹி வர்றய்ஹானி வல்அம்னி வல் அமானி வல்மக்பிரதி 
வர்றிஸ்வானி , வ அஸ்லிப்ஹு பில்ஜினானி வஹர் றிம்ஹு அலன் 
னீரானி பிறஹமதிக யாஹன்னானு வயாமன்னானு அல்லாஹும்மக்பிர் 
லஹு வலி அஹ்லில் குபூரி மினல் முஸ்லிமீன வல்முஸ்லிமாதி வல் 
மூஃமினீன வல்முஃமினாதி அய்னமா காநூ பக்கிலில்லாஹும்ம 
அலைஹிம் பிகுபூரி ஹி மிஸ்ஸியாயி வன்னூர வல்புஸ்ஹத வஸ்ஸு 
ரூர வல்பஹ்ஜத வல்ஹுபூர வல்வில் தான வல்ஹூர இலா யவ்மில் 
ஹஷ்ரி வன்னுஷூரி இன்னக மலிகுன் றப்புன் அபுவ்வன் கபூருன் 
அல்லாஹும்ம இன்னா நஹனு அபீதுகஸ் ஸுஅபாஉ வல்புகராக 
வல்மஸாகீனு இஸா விர்னா இலா மாஸா நூயிலை ஹி பபாரிகில்லாஹு 
ம்ம லனா வலஹும் பீமா நஸீறு இலை ஹிஜ்அல் மலகல்மவுதி இந்தக் 
திஹாயி ஆஜாலினா பிகப் அர்வாஹினா ஷபீகர் றவூபர்றஹீமன் 
வஹஷானா வ இய்யாஹும்ம அல்லஹீன அன் அம்த அலைஹிம் 
மினன் நபிய்யீன வஸ்வஸித்தீகீன வஷ்ஷுஹதாயி வஸ்ஸாலிஹீன 
வஹஸன ஊலாயிக ரபீகன் ஸாலிகல்பஸ்லு மினல்லாஹி வகபா பில் 
லாஹி அலீமன் தஃவாஹம் பீஹாசுப்ஹானக அல்லாஹும்ம 
வதஹிய்யதஹும் பீஹா ஸலாம் . வ ஆகிறு தஃவாஹும் அனில் 
ஹம்து லில்லாஹி றப்பில் ஆலமீன் , 

சின்ன துஆ . 
அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்பிதினா முஹம்மதின் வஅலா 
ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம அவ்வில் ஸவாப 


92 தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


மாகறஃனாஹு மின் கலா மிகல் அஸீ ஹாஹீஹி ஹதிய்ய தன் 
வாஸில தன் வறஹமதன் நாவில தன் வபாக 

தன் ஷாமில தன் வதுஹ் 
பதன் காமில தன் மின்க இலா ரூஹி ஸய்யிதினா வநபிய்யினா முஹம் 
மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஸ்ஸ தன் ஸும்ம இலா 
அர்வாஹி ஜமீயில் முஸ்லிமீன் ஆம்மதன் ஸும்ம இலாரூஹி மன் 

த 
வௌனல் குர்ஆனல் அஸீம் , லி அஜ்லி ஹி வக்பிர்லஹுவர்ஹம்ஹு 
வஆனஸல்லாஹு வஹ்ஷதஹு வரஹிமல்லாஹூ குர்பதஹு வரு 
வ்வரல்லா ஹூஸரீஹஹு வதகப்பலல்லாஹு மின் ஹஸனாதிஹி . 
வதஜாவஸல்லாஹு அன்ஸய்யி ஆதிஹி வகபரல்லாஹு ஸுனூ 
பஹு வஜம் அல்லாஹுபைநனா வபைதஹு பிஜன்னாதின் நயீம் , 
அல்லாஹும்மஜ் அல் கப்ரஹ்ரௌஸ தன் மின் ரியாவில் ஜினானி 
வலா தஜ் அல் கப்ரஹ ஹப்ரதன் மின் ஹுப்ரின்னீசானி வஸல்லல் 
லாஹு வஸல்லம அலாகைரி கல்கி ஹி ஸய்யிதினா முஹம்மதின் 
வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் சுப்ஹானரப்பிக ரப்பில் இஸ் 
ஸதி அம்மா யவிபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன வல்ஹம்து லில் 
லாஹி ரப்பில் ஆலமீன் . 

ஒஜீபனம் தின்றதின்பின் ஓதுகிறது ஆ . 
அல்லாஹும்ம பாரிக்லனா பிதஆமினா வஷறாபினா வபைஇனா 
வமுஆமலாதினா வஹிர்பதினா வதிஜாரதினா அல்லாஹும்ம வித்னா 

தன்குஸ்னா அல்லாஹும்ம பாரிக் லனா பீமா ரஸக்தனா வகினா 
அஸாபன்னாரி அல்லாஹும்மஜ் அல்ஹு அவ்னன் அலா தாஅதிக 
வலாதஜ் அல்ஹு அவ்னா அலா மஅவியதிக வல்ஹம்து லில்லாஹி 
றப்பில் ஆலமீன் . 

நிகாஹ் உடைய குத்பாவகைறாக்களின் விபரம் . 

முதலாவது மாப்பிள்ளை யிடத்தில் ஈமான் இஸ்லாமின் விபரத் 
தையும் கலிமாவையும் கேட்டு அதுபோல் பெண்ணிடத்திலும் கேள்க் 
கச் செய்து ஈஜாபு கபூலுக்குமுன் குத்பா ஓதவும் , அதாவது . 

அல்ஹம்து லில்லாஹில்லவ அமாபின்னிகா ஹி வகஹனா அனி 
ஸ்பாஹி நஹ்மதுஹு வகஸ் தயீ நுஹு வதஸ் தக்பிருஹு வரு 
தவக்கலு அலைஹி பிலகு துவ்வி வல் ஆஸாலி வருஊஸு பில்லாஹி 
மின்ஷூரூரி அன்புவினா வமின் ஸய்பி ஆதி அஃமாலினா வநஷ்ஹது 
அன்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லாஷரீகலஹு வாஷ் 
ஹது அன்ன ஸய்யிதினா முஹம்மதின் அப்துஹூ வறசூலுஹு அர் 
ஸலஹு பில்ஹுதா வ தீனல் ஹக்கி லியுஸ் ஹிரஹு அலத்தீனி 
குல்லி ஹி வெலெள கரிஹில் முஷ்ரிகூன் ஸல்லல்லாஹு அலைஹி வ 
அலி ஹி வஸஹ்பிஹி வஸல்லம் , யா அய்யுஹன் னாஸுத் தகூறப்பகு 
முல்லஹீ கலக்கும் மின்னப்லின் வாஹிததின் வகலக மின்ஹா ஸௌ 


வலா 


தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 93 


ஜஹா வபஸ்ஸ மின்ஹூமா ரிஜாலன் கஸீரன் வனிஸா அன் வத்த 
குல்லாஹல்லவீ தஸாஅலூனபிஹி வல்அர்ஹாம் இன்னல்லாஹகான 
அலைகும் ரகீபா காலல்லாஹு அலா வன்கிஹுல் அயாமா மின்கும் 
வஸ்ஸாலிஹீன மின் இபாதிகும் வ இமாயிகும் இன்யகூனு புகறா அ 
யுக்னிஹுமுல்லாஹு மின்பஸ்லி ஹி வல்லாஹு வாலி உன் அலீ 
முன் வகாலன்னபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் தனாகஹூ 
வதவால தூ வதக்ஸுரூ பயின்னி உபாஹு பிகுமுல் உமமயௌமல் 
கியாமா வலௌ பிஸ்ஸிக்திவகால ஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் 
அன்னிகாஹு சுன்ன தீ பமன்கிப் பீசுன்ன தீ பஹுவ மின்னி வமன் 
கிய அன்சுன்னதீ பலைஸ மின்னி தஸ் அலுல்லாஹ அன்யஜ் அல்னா 
மிம்மன் யு தீஉஹுவயு தீவு றஸூலஹூவஸ் தக்பிருல்லாஹல் அஹிம் 
லீவலகும் வஸ தஃபீஹி அன்னி வஅன்கும் வஅன் ஜமீயில் முஸ்லி 
மீன வல்முஃமினீன அஜ்மயீன் பஸ் தக்பிரூஹு இன்னஹூஹூவல் 
கபூருர்றஹீம் . 
வகீலா உள்ளவன் நிகாஹுசெய்து கொடுக்கிரவிபரம் 

ஸவ்வஜ்துகல் முஸம்மாத பீகதீஜா பீபீ பிந்த அப்தில்லாஹி 
ஹாலகௌனி வகீலன் மின்ஹு பிஸதாகின் மப்லகஹூ திஸ் அத 
அஷ்றன் வலிகாலன் வநிஸ்பு மிஸ்காலின் மினஸ்ஸஹபில் அஹமரிய்யி 
அலாமா அமறல்லாஹுதஆலா பிஹி மின் இம்ஸாகின் பிமஃ 
பின் அவ்தஸ்ரீஹின் பி இஹஸானின் ( இதன் அர்த்தம் ) அப்துல்லா 
வுடைய மகள் கதீஜா பீபியை நான் அவருடைய வகீலாக இவர்கள் 
ஷாஹிதாக மிஸ்ரி பொன்னில் பத்தொன்பதரை களஞ்சி பொன்மஹ 
ருக்கு உமக்கு ஹலால் பெண்சாதியாக நிகாஹ் செய்து தந்தேன் 
என்று வகீலாகிய காஜீ சொன்ன உடன் மாப்பிள்ளை றகபில்து நிகாஹ 
ஹா வதஸ்வீஜஹா பிஸ்ஸதாகில் மஸ்கூரி வறாளீது பிஹி வபிஹா 
இப்போ சொல்லிய மஹருக்கு அவளுடைய நிகாஹை கபூல் செய் 
தேன் சேர்த்து தந்ததைக் கை கொண்டேன் என்று சொல்லுவான் . 
பின்பு வளமைபடி பாத்திஹா துஆ ஓதுவார்கள் . 

நிக்காஹ் முடிந்த உடன் ஓதும் துஆ . 
அல்லாஹும்ம அல்லிப் பைனஹுமா கமா அல்லப்த பைன 
ஆதம வஹவவா , அல்லாஹுமம அல்லிப் பைனஹுமா கமா அல் 
லப்த பைன இப்றாஹீம வஸாரா , அல்லாஹும்ம அல்லிப் பைன ஹு 
மாகமா அல்லப்த பைன யூசுப வசுலைகா , அல்லாஹும்ம அல்லிப் 
பைனஹுமாகமா அல்லப்தபைன அய்யூப வறஹமா , அல்லாஹும்ம 
அல்லிப்பைனஹுமா கமா அல்லப்த பைன மூஸா வஸ்பூறா , அல்லா 
ஹம்ம அல்லிப் பைனஹுமா கமா அல்லப்த பைன சுலைமான 
வபல்கீஸ , அல்லாஹும்ம அல்லிப்பைனஹுமா கமா அல்லப்தபைன 


94 தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா. 


வகதீஜ 


நபிய்யினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் 
தல் குப்றா வ ஆயிஷதஸ்ஸுஹறா , அல்லாஹும்ம அல்லிப் பைன 
ஹூமா கமா அல்லப்த பைன அலிய்யின் வபாதிம தஸ் ஸஹறாயி 
ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா றப்பனா ஆதினாபித்துன்யா ஹஸ 
நதன் வபில் ஆகிரதி 

ஹஸந் தன் வகினா அஸாபன்னார் . வஸல்லல்லாஹு 
வசல்லம் அலாகப்ரி கல்கி ஹி சைய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸ 
ஹபிஹி அஜ்மயீன் வல்ஹம்து லில்லாஹி றப்பில் ஆலமீன் . 
ஒடுக்கத்து புதன் கிழமையில் எழுதிகரைத்து குடிக்கிற 

ஆயத்து துஆ 
ஸலாமுன் கௌலன் மின்றப்பிர் ரஹீம் . ஸலாமுன் அலா 
நூஹின் பில் ஆலமீன் ஸலாமுன் அலா இப்றாஹீம் ஸலாமுன் அலா 
மூசா வஹாரூன் . ஸலாமுன் அலா இல்யாசின் . ஸலாமுன் அலைகும் 
திப்தும் பத் குலூஹா காலி தீன் . ஸலாமுன் ஹியா ஹத்தா மதல் 
இல்பஜர் . அல்லாஹும்ம அஃஸிம்னா மினல்பலாயி வதர்கிஷ்ஷகாயி 
வஸுபில் கஸாயி வஷமாததில் அஃதாயி வமல்ஜு மிர்ரபாபி 
மௌதில் புஜா அதி வமின் ஸவாலில் பர்கதி வன்னிஃமதி வமினல் 
பாவி வல்ஜுஸாமி வல்ஜுபுனி வல்பர்ஸாமி வல்ஹும்மா வஷ்ஷ 
கதி வமின்ஜமியில் அம்ரா வல்அஸ்காமி பிபஸ்லிக வஜுதிக யா 
ஸல்ஜலாலி வல் இக்ராமி பிறஹ்மதிக யா அர்ஹமர் பாஹிமீன் வஸல் 
லல்லாஹு அலாகைரி கல்கி ஹி முஹம்மதின் வஅலா ஆலி ஹி வ 
அஸ்ஹாபிஹி வஸல்லம் வல்ஹம்து லில்லாஹி பப்பில் ஆலமீன் 
ஆமீன் , 

இதை கரைத்து குடித்தபின் , மஷாயி குன் னக்ஷபந்தியாக்கள் 
பேரில் ஓதி ஹதியா செய்ய வேணுமென்று , அஷ்ஷேகு பரீதுத்தீனில் 
அத்தாரிப்பின் நக்ஷபந்தி ரஹிமஹுல்லாஹூ சொல்கிறார்கள் . 
ஒடுக்கத்து புதனில் தொழுவதும் து ஆஓதுவதும் 

சில ஆரிபுகள் சொன்னார்கள் . ஒவ்வொரு வருஷத்தில் மூன்று 
லக்ஷ்த்தி இருப்பதினாயிரம் முஸீபது இரங்குது , ஸபர் மாதம் ஒடுக்கத் 
து புதனில் அவ்வளவு முஸீபதும் இறங்குது . ஆனதால் அன்றையில் 
ஒவ்வொரு ரகஅதிலும் பாதிஹாவுக்குப்பின் சூரத்து இன்னாஅஃ 
தைனா பதினோழுவிடுத்தம் , குல்ஹுவல்லாஹு அஹ்து , அஞ்சு 
விடுத்தம் , குல்அவுஸு பிரப்பில் பலகி குல் அவுஸு பிரப்பின்னாசி 
ஒவ்வொரு விடுத்தம் , ஓதி நாலு றக அது தொழுது ஸலாம் கொடுத்த 
பின் பிஸ்மில்லா ஹிர்ரஹ்மா னிர்றஹீம் . யாஷதீதல் குவா வயா 
ஷதீதல் மிஹாலி யா அஸீஸு ஸல்லத லி இஸ்ததிக ஜமீஉ கல்கிக 
இக்பினி மின் ஜமீயி கல்கிக யாமுஹலினு யாமுஜ்மிலு யா முதபஸ் 
விலு யாமுன்யிமு யாமுக்ரிமு யாமன் லாஇலாஹ இல்லா அன்த 


தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா . 95 


ஹீம் . 


மமதிக யா அர்ஹமாராஹிமீன் , அல்லாஹும்ம பிவிச்ரில் ஹஸ 

அகீஹி வஜத்திஹி வஅபீஹி இக்பினி ஷர்ர ஹாஸல் யௌமி 
பன்ஸிலு பீ ஹி யாகாபீ பஸயக்பீ கஹுமுல்லாஹு வஹூ 
மீஉல் அலீம் , வஹஸபுனல்லாஹு வநிஃமல் வலு வலா 
ல வலாகுவ்வத இல்லா பில்லா ஹில் அலிய்யில் அஹீம் . வஸல் 
ஹு அலாஸய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பி ஹி 
ம் , என்ற துஆவை ஓதினால் அல்லாஹுதஆலா அந்த முஸீ 
கவிட்டும் கார்த்துக் கொள்வான் . 
ஷஃபான் பதினஞ்சில் ஓதும் ஒளறாது துஆ 
ஷஃபான்பதினஞ்ஞாம் நாள் மக்ரிபு தொழுதபின் சூரத்து யாசீன் 
ன்று விடுத்தம் ஓதவும் , முதல் விடுத்தம் வயது நீஞாதையும் இர 
டாம் விடுத்தம் பலா முஸீபதை தட்டி விலக்கிறதையும் மூன்றாம் 
சத்தம் மனிதரை விட்டும் தேவை யருகலையும் நிய்யத்து செய்ய 
ஒவ்வொரு விடுத்தம் ஓதியபின் பிஸ்மில்லா ஹிர்ரஹ்மா னிர் 

அல்லாஹும்ம யாஸல் மன்னி வலா யமுன்னு அலைஹி 
பாஸல்ஜலாலி வல்இகாம் , யாஸத்தாலி வல் பின் அமி லா இலாஹ 
இல்லா அன்த ஸஹரல்லாஜீன வஜாரல் முஸ்த ஜீரீன வ அமானல் 
சயிபீன அல்லாஹும்ம இன்குந்த கதப்தினி. இந்தக பிஉம்மில் 
தாபி ஷை அன் வமஹ்ரூமன் அவ்மத் தன் அவ்முக்தான் அலிய்ய 
ரிஸ்கி ப அன்ஹு அல்லாஹும்ம பிபஸ்லிக ஷகாவதீ வஹிர்மானீ 
கர்தீ வ இக்தாரரிஸ்கீ வ அஸ்பித்னீ இந்தக பிஉம்மில கிதாபி ஸயீ 
ன் மர்ஸுகன் முவப்பகன் லில்கைறாதி பயின்னக குல்த வகௌலு 
ஹக்கு பிகிதாபிகல் முனஸ்விலி அலாலிஸானி நபிய்யிகல் முர் 
யம்ஹுவல்லாஹு மாயஷாஉ வயுவிப்து வஇந்தஹு உம் 
தொபி இலாஹீ பித்தஜில்லியல் அஃஸமி பீலைல தின்னிஸ்பி மின் 
பானில் முகாமில்ல தீ யுப்பகு பீஹா குல்லு அம்ரின் ஹகீம். 
1 மு அன் தஷிபு அன்னா மினல் பலாயி மாநஃலமு வமாலா 
மு வமா அந்தபிஹி அஃலமு இன்னக அந்தல் அஃஸ்ஸமுல் அக்ரமு 
வல்லாஹு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலி ஹி 
பிஹிவஸல்லம் என்றோதவும் 

பிள்ளைகளுக்கு பேரிடுகிற வரிசை 
களைபிரந்தஎழாம் நாள் பேரிடுகிறது சுன்னது . அதிலும் எத்தமான 
எ பேரிடுகிறது மிகவும் வேண்டு மான தாயிருக்கும் . ஏனென் 
ம் அலி ரலியல்லாஹு அன்ஹுதங்கள் குமாரர் மூவருக்கும் 
சர்பு ஹர்பு என்று பேரிட்ட போதெல்லாம் நபிநாயகம் அந்த 
பாத்திமுந்தின பிள்ளைக்கு ஹஸன் என்றும் இரண்டாம்பிள்ளைக்கு 
ஸன் என்றும் மூன்றாம் பிள்ளைக்கு முஹலின் என்றும் பேரிட் 


96 தக்மிலா அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்யா, 
டார்கள் . ஆகையால் ஏற்றமான பேரிடுவது மிகவும் அவசியம் . 
மான பேராகிறது அல்லாஹு தஆலா உடைய அஸ்மாவில் நில் 
ஒரு இஸ்மளவில் அப்து எங்கிறதை சேர்க்கிறது . அதாவ 1 அம் 
லா அப்துற்ரஹ்மான் எங்கிரது போல் றசூல் ஸல்லல்லாஹு அ 
வஸல்லமுடைய பேர் நாமத்தைக் கொண்டு பேரிடுவதில் மிகு 
சை சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது முஹம்மது அஹமது 
மூது ஹாமிது ஹமீது ஹம்மாது ஹம் தூன் 

தாஹ 
என்பதா யிருக்கும் . பெண் பிள்ளைகளுக்கு ஏத்தமான பேர் 
மர்யம் பாத்திமா ஆயிஷா கதீஜா மட்டும் நம்பிராட்டி மார்கம் 
பின்பு ஆஷியா ஸாறா ஹவ்வா றஹ்மா ஸப்றா இப்படிக்கொ 

பிரந்த நாளைக் கொண்டு பேரிடுகிறது . 
ஞாயித்திக்கிளமை ஆண்பிள்ளை பிறந்தால் இப்றாஹீம் சுலைான் 
வூது காசீம் அப்துல்லா அப்துல்லஹாப் அப்துர் றஸாக் அப்துல் 
பெண் பிள்ளையானால் ஹலீமா கதீஜா ஆயிஷா மர்யம் , மைமூவை 
ஸா , ஆமினா , ராபிஆ , ஸஹ்தா இந்த நாமங்களிலொன்றும் தி 
கிழமை ஆண்பிள்ளை பிறந்தால் முஹம்மது அஹமது ஹாமிது 
மூது யாசீன் ஹஸன் ஹஸைன் ஈசா மூசா நூஹ உஸ்மான் பெ 
பிள்ளையானால் பாத்திமா ஆமினாஉம்முஸல்மா உம்முகுல்ஸும் ஆபில், 
இந்த நாமங்களி லொன்றும் செவ்வாய்க்கியாமை ஆண்பிள்ளை 
தால் அப்துல்லா முஹம்மது அஹ்மது மூாஹாரூன் இஸ்மாயீல் 
இஸ்ஹாக் யஃகூபு பெண்பிள்ளையானால் கதீஜா பாதிமா ஆமினா ஆ 
ஷா உம்முஸல்மா ஸைனபு இந்த நாமங்களிலொன்றும் புதன்கிளன 
ஆண்பிள்ளை பிறந்தால் ஹஸன் ஹுசைன் அபூபக்கர் உமர் உஸ்மா 
அலீ மூஸா இஸ்மாயீல் நூஹூ அய்யூபு தாவூத் இப்றாஹீம் 
பிள்ளையானால் ஆயிஷா ஹவ்வா மர்யம் ஸுலைகா மூமினா . மை 
இந்த நாமங்களிலொன்றும் வியாளக்கிளமை ஆண்பிள் 
அபூபக்கர் உமர் ஜஃபர் ஸைனுல் ஆபிதீன் ஸைனுத்தீன் 
ஹீம் இஸ்மாயில் அப்துர்றஹ்மான் அப்துல்கபூர் பெண்பி 
கதீஜா மர்யம் ஹலீமா ஆயிஷா ஆலியா ஹபீபா ஜமீலா ந்த 
ங்களி லொன்றும் வெள்ளிக்கிளமை ஆண்பிள்ளை பிறந்தால் 
யூ நூஸு , யூசுபு முஹம்மது அஹ்மது அப்துல்லா அப்துல்கள் 
துர்றஹீம் பெண்பிள்ளையானால் ஹவ்வா , மர்யம் , கதீஜா, உன் 
ஆமீனா, உம்முஸல்மா , பாதிமா , இந்த நாமங்களிலொன்றும் 
ளமை ஆண்பிள்ளை பிறந்தால் அப்துல்லா, அப்துல்காதா 
றஹமான் , அப்துல்கபூர் , அப்துர்ரஸாக் , அப்துல்கரீம் , பெ 
யானால் மர்யம் , ஸப்யா , கதீஜா, ஹாஜரா, ஹவ்வா ஸுலை 
நாமங்களிலொன்றும் வைக்கவும் . வல்ஹம்து லில்லாஹி 

அஹ்க்காமுல் முஸ்லிமீன் ஹனபிய்ய 
ஸீநாராம தசேற்றுப்பெற்றது . 

வாசக சாலை . 


